தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் 


SARAL 
தக்கால் 

கற்றனைத்துஊறும்அறிவா 
தஞ்சை சரசுவதி மகால் வெளியீடு எண் : 422 

பதினேழாவது தொகுப்பு 
( மருத்துவப் பகுதி ) 

கஞ்சாலம் 


सरस्वती 


SARASVATIK 


महालय 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 


சரசுவதி மகால் நூலகம் 


2001 


விலை : 


ரூ . 90-00 


கற்றனைத்து 
வால்வு 


தஞ்சை சரசுவதி மகால் வெளியீடு எண் : 


422 


தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் 


பதினேழாவது தொகுப்பு 

( மருத்துவப் பகுதி ) 


சிறப்புக்கேண்மைப் பதிப்பாசிரியர் : 
புலவர் வீ . சொக்கலிங்கம் 


தமிழாசிரியர் ( ஓய்வு ) 
சரசுவதி மகால் நூலகம் . தஞ்சாவூர் . 


மகால் 
. 


சரசுவதி 


MAHAL 
. 


SARASVATI 

) 


महालय 


கஞ்சாவ 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 


சரசுவதி மகால் நூலகம் 


2001 


விலை : ரூ . 90 


நூற்பதிப்பு விளக்கக் குறிப்பு 


* * * 


நூற்பெயர் 


: தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் 


பதிப்பாசிரியர் 


: புலவர் வீ . சொக்கலிங்கம் 


வெளியிடுபவர் 


: இயக்குநர் , சரசுவதி மகால் நூலகம் 


வெளியீட்டு எண் 


: 422 


மொழி 


: தமிழ் 


பதிப்பு 


: முதல் பதிப்பு 


வெளியீட்டு நாள் 


ஜனவரி 2001 


தாள் 


11.2 கி.கி. தமிழ்நாடு 


நூல் அளவு 


: 34x48 செ.மீ. 


பக்கங்கள் 


: 306 


படிகள் 


. 250 


எழுத்து 


: 10 புள்ளி 


அச்சிட்டோர் 


: ஸ்ரீ வேலன் பிரஸ் 132 , S.P. கோவில் தெரு 

சிதம்பரம் 


புத்தகக் கட்டு 


: அட்டைக் கட்டு 


பொருள் 


. மருந்துவச் சுவடிகளின் விளக்க அட்டவணை 


விலை 


: 


ரூ . 90 


வெளியீட்டாளர் முகவுரை 


தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் 17 - ஆம் தொகுதி 

( மருத்துவம் ) 


பன்மொழிச் சுவடிகளின் பாங்குறு களஞ்சியமாகச் சரசுவதிமகால் 
நூலகம் விளங்குகிறது . இந்நிறுவனத்தில் தமிழ் , வடமொழி , மராட்டி . 
தெலுங்கு ஆகிய மொழிகளைச் சார்ந்த பல்லாயிரக்கணக்கான ஓலைச் 
சுவடிகளும் , காகிதச் சுவடிகளும் இடம் பெற்றுள்ளன . 


இவ்வரிய சுவடிகளுள் சிறந்தவை தேர்ந்தெடுக்கப்பெற்று , நூல் 
களாகப் பதிப்பித்து வெளியிடப் பெற்று வருவதோடு இந்நூலகத்தின் 
அனைத்துச் சுவடிகளுக்கும் , சுவடி விளக்க அட்டவணைத் தொகுதி 
களும் உருவாக்கப் பெற்று , வெளியிடப் பெற்று வருகின்றன . 


அவ்வப்போது , இந்நூலகத்தில் சுவடிகள் சேரச்சேர அவற்றுக்கு 
விளக்க அட்டவணைத் தொகுதிகள் உருவாக்கும் பணியும் தொடர்ந்து 
நடைபெற்று வருகின்றது . 


ஓலைச் 


இந்நூலகத்தின் தமிழ்த்துறையில் இடம் பெற்றுள்ள 
சுவடிகளுக்கு இதுகாறும் 16 

விளக்க அட்டவணைத் தொகுதிகள் 
உருவாக்கி வெளியிடப்பட்டுள்ளன . இவற்றுள் 5 நூல்கள் இலக்கியச் 
சுவடிகளுக்கான அட்டவணைத் தொகுதிகள் ; 10 நூல்கள் மருத்துவச் 
சுவடிகளுக்கான அட்டவணைத் தொகுதிகள் . இலக்கியச்சுவடிகளுக் 
கான அட்டவணைத் தொகுதியாகப் பதினாறாம் தொகுதி உருவாக்கப் 
பெற்றுள்ள நிலையில் , மருத்துவச் 

சுவடிகளுக்கான விளக்க 
அட்டவணைத் தொகுதியாக இந்தப் பதினேழாம் தொகுதி தற்பொழுது 
அச்சுப்பணி நிறைவு பெற்று நூலாக மலருகின்றது . 


தற்பொழுது வெளிவரும் தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் 17 - ஆம் 
தொகுப்பு மருத்துவப் பகுதி என்னும் இதனை இந்நூலகத்தின் 
மேனாள் தமிழ்ப் பண்டிதர் புலவர் வீ . சொக்கலிங்கம் 

அவர்கள் 
உருவாக்கி அளித்துள்ளார்கள் . அவர்களுக்கு என் பாராட்டுகள் . 


ந்நூல் நன்முறையில் வெளிவரத் தேவையான நிதியுதவி நல்கிய 
மைய அரசுக்கு என் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன் . 


நூலக 


இந்நூல் நன்முறையில் 

வெளிவர 

ஆவன செய்துள்ள 
நிருவாக அலுவலர் திரு . சாமி . சிவஞானம் அவர்களுக்கும் , வெளியீட்டு 
மேலாளர் திரு . அ பஞ்சநாதன் அவர்களுக்கும் , இந்நூலை நன்முறை 
யில் அச்சிட்டளித்த சிதம்பரம் ஸ்ரீ வேலன் அச்சகத்தாருக்கும் எனது 
பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் . 


இத்தொகுதி , சுவடியின் ஆய்வாளர்களுக்கு நன்கு பயன்படும் என 
நம்புகின்றேன் . 


தஞ்சாவூர் 
4-1-2001 


}} 


மூ . இராசாராம் , இ.ஆ.ப. 
மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் 

இயக்குநர் 
சரசுவதி மகால் நூலகம் 

தஞ்சாவூர் . 


முன்னுரை 


என்பது 


“ உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் 

கற்றான் கருதிச் செயல் " 
தெய்வப் புலவர் திருவாக்கு 

மருத்துவ நூலைக் கற்றவன் , நோயாளன் நிலையினையும் , நோய் நிலையினை 
யும் , காலத்தினையும் கருதி , நோய் தீர்க்கும் மருத்துவம் செய்தல் வேண்டும் என்பது 
இக் குறளில் கூறப்பட்டுள்ளது . 

உடன் பிறந்தே கொல்லும் தீராத நோய்களும் , இடையில் வரும் நோய்களும் 
மனிதனை வாட்டி வதைக்கும் . அத்தகைய நோய்களை வருமுன் காத்தல் நலம் பயக்கும் . 
அஃதின்றேல் , நோய் கண்டபின் தக்க மருத்துவரை நாடி நலம் பெறல் வேண்டும் . 

அத்தகைய மருத்துவர்கள் தக்க நூல்களைக் கற்றிருத்தல் வேண்டும் . 
அவர்கள் கற்றுக் கொள்வான் வேண்டியே நம் முன்னோர்கள் , சான்றோர்கள் 
முனிவர்கள் அரும பாடுபட்டு , தம் சொந்த அனுபவங்களில் கண்ட மருந்துகளை 
நமக்காக ஏட்டுச் சுவடிகளில் எழுதிக் கொடுத்திருக்கிறார்கள் . 

அத்தகைய அரிய சுவடிகள் , உலக பிரசித்திப்பெற்ற நம் சரசுவதி மகால் 
நூலகத்தில் ஏராளமாக உள்ளன . அவற்றில் சில அச்சாகி , விற்பனைக்கும் உரியன 
வாக உள்ளன . அவற்றைப் பலரும் வாங்கிப் பயனடைந்து வருகிறர்கள் .. 

எல்லாச் சுவடிகளின் விபரங்களையும் அறிந்து கொள்வான் வேண்டி , எமது 
மகால் , மருத்துவச் சுவடிகளின் விவர அட்டவணைகளைத் தயாரித்து , விற்பனைக்கும் 
கொடுத்து வருகிறது இதுவரை, 3 , 4 , 5 , 8 , 9 , 11 , 12 , 13 , 14 , 15 ஆகிய 
தொகுதிகள் வெளி வந்துள்ளன இப்போது 17 - வது தொகுதியாக இந்நூல் வெளி 
வருகின்றது . எஞ்சிய எண்கள் இலக்கியத் தொகுதிகள் . 

இப் பதினேழாம் தொகுதியிலும் , பலவிதமான நோய்கட்குரிய மருத்துவ 
முறைகள் எளிய முறையிலும் கொண்ட சுவடிகளின் விளக்கங்கள் இடம் பெற்றுள்ளன . 

இத் தொகுதியினைப் பதிப்பிக்க அனுமதி அளித்த , பெருமதிப்பிற்குரிய தஞ்சை 
மாவட்ட முன்னாள் ஆட்சியர் அவர்கட்கும் . தற்போதைய பெருமதிப்பிற்குரிய மாவட்ட 
ஆட்சியரும் , நம் நூலக இயக்குனருமான திருவாளர் . மூ . இராசாராம் இ . ஆ . ப . 
அஃபர் கட்கும் , லை மகால் நிருவாக அலுவலர் , உயர்திரு . சாமி . சிவஞானம் , எம் . ஏ . , 
அவர்கட்கும் , நூலக வெளியீட்டு மேலாளர் , திரு . அ . பஞ்சநாதன் , எம் . ஏ. , எம் . எல் 
ஐ . எஸ் , அவர்கட்கும் , ஒத்துழைப்பினை நல்கிய ஷ நூலக தமிழ்த்துறை , திருமதி 
ச . திலகம் அவர்கட்கும் , திருவாளர் . ய . மணிகண்டன் , எம் . ஏ . , எம் . ஃபில் . , 
அவர்கட்கும் , நன்முறையில் அச்சிட்டுத் தந்த சிதம்பரம் ஸ்ரீ வேலன் அச்சகத்தாருக்கும் 
எனது நன்றியினைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 

இந்நூலில் உள்ள குற்றங்களைந்து குணம்பெய்து வாசித்தல் கற்றறிந்த 
மாந்தர் கடன் . 

இங்ஙனம் , 
தஞ்சாவூர் | 

புலவர் வீ . சொக்கலிங்கம் , 

முன்னாள் தமிழாசிரியன் , 
20--11- 2001 ) 

சரசுவதி மகால் நூலகம் . 


1 


பொருளடக்கம் 


பக்கம் 


நூற்பெயர் 


அ 


1 


109 


3 


50 


5 


108 


16 


53 , 223 


அகத்தியர் 
அகத்தியர் 
அகத்தியர் 
அகத்தியர் 
அகத்தியர் 
அகத்தியர் 
அகத்தியர் 


50 - நீலகண்ட செத்தூரம் 


214 


80 


80 


100 


98 


100 - வகாரத்துருசுச் சுன்னம் 


215 


150 


- 


79 , 208 , 209 


200 


128 


- 


2 . 


205 


37 , 88 , 119 


300 


118 


600 


-- 


46, 77 

275 


1200 


115 


47 


அகத்தியர் அமுத கலை ஞானம் 

இந்திர சால நிகண்டு 
இரத்தினச் சுருக்கம் 
கர்ம காண்ட சூத்திரம் 
கர்ம காண்டம் 


276 


126 , 181 


. 


191 


. 


300 


272 


- 


257 


கர்ம காண்டம் 

குணவாகடம் 
கர்மகாண்டம் முதற்காண்டம் 

கர்ம சூத்திரம் 
அகத்தியர் கர்ம சூத்திரம் 300 

கர்ம சூத்திரம் - நடுக்காண்டம் 
கலைக்கியானம் 1200 


163 


273 


81 


196 , 198 


குணவாகடம் 


- 


191 


குணவாகடம் 


கர்ம காண்டம் 


கைபாகம் 


248 


.. 


குருநாடி 
குருநூல் 
குளிகை 


50 


221 


16 


24 , 25 


vi 


நூற்பெயர் 


பக்கம் 


129 


.. 


- 


226 


270 


172 


அகத்தியர் கெற்பக்கோள் அறியும்படி 
கௌமதி நூல் 

- 400 
சகல கலைக்கியானம் 

சத்தியாரூடம் 
அகத்தியர் சாலத்திரட்டு 

முதற்காண்டம் 
2 - ங் காண்டம் 
2 - ங் காண்டம் - 300 

2 - வது வாதகாண்டம் 
அகத்தியர் சாலத்திரட்டு 3 - வது இந்திரசாலம் 


140 


20 


141 


9 . 


--- 


33 


-- 


2 


3 


3.ங் காண்டம் 


2 . 


142 


36 


143 


.. 


4 


3 - ங் காண்டம்.இந்திரசாலம் 
4.ங் காண்டம் - மாந்திரீகம் 

4 - ங் காண்டம் - மாந்திரீகம் 
அகத்தியர் சித்திராரூட நொண்டிச் சிந்து 

சித்திராரூடம் 
சுருக்கம் - - 37 
சூத்திரம் - 16 

- 205 


171 


-- 


104 


189 


53 
88 


- 300 


118 


136 , 254 


, 


-- 


192 , 261 


98 


269 


64 


அகத்தியர் சௌமிய சாகரம் - 1200 

தண்டகம் 
தண்டகம் - 100 
தீட்சை விதி 
நவசித்தாதிக் குழம்பு 

நவசித்தர் குழம்பு 
அகத்தியர் 

- நாடி நூல் 
நிகண்டு 
நீலகண்ட செந்தூரம் - 50 
பட்சணி 
பட்சணி - 131 

பரிபூரணம் 400 
அகத்தியர் பலமுறை 


160 
202 


258 


214 


93 
100 
152 


278 


பாடல் 


- 


241 , 256 


vii 


நூற்பெயர் 


பக்கம் 


46 


அகத்தியர் பாடல் - 600 

பூசாவிதி - பூரண சூத்திரம் 
பூரண காவியம் - 1000 


127 


158 


2 . 


117 


114 


19 


34 


35 


. 


180 


. 


179 


137,138 

188 


253 


பூரண சூத்திரம் 
அகத்தியர் பூரண சூத்திரம் - 216 

பூரணம் - 400 
அகத்தியர் பெருநூல் 1200 

வாதகாண்டம் 
மாந்திரீகம் - 10 
மாந்திரீகம் - 50 
மெய்ஞ்ஞானம் - 1500 

வகாரம் - 100 
அகத்தியர் வண்ணம் 

வாகடச் சுருக்கம் 
வாகடம் 1500 
வாக்கியம் - நவசித்தர் குழம்பு 

வாக்கியம் - வைத்தியம் - 5 
அகத்தியர் வாகடத் திரட்டு - 50 

வாகடநூல் 1500 
அகத்தியர் வியாதி கன்மம் அறிய 

வைத்திய சிந்தாமணி 
வைத்திய சூத்திரம் - 16 

- 205 


271 


183 


160 


159 


66 


182 


44 


68 


22 


250 


- 


119 


- 1500 


5 


32 , 154 


வைத்தியம் 
வைத்தியம் - 5 


108 


. 


- 80 


80 


98 


அகத்தியர் வைத்தியம் - 100 

-150 


79,274 , 222 


- 200 


128 


- 205 


2131 


• 600 


65 


viii 


நூற்பெயர் 


பக்கம் 


225 


2 . 


47 


155 


195 


. 


-- 


151 


279 


அகத்தியர் வைத்தியம் - 600 படி பீடிகை 

வைத்திய ரெத்தினச் சுருக்கம் 

வைத்திய ரெத்தினச் சுருக்கம் - 360 
அகத்தியருக்கு சுப்பிரமணியர் உபதேசித்த சருவசங்கார விஞ்சை 

உபதேசித்தது - 200 
சுப்பிரமணியர் உபதேசித்த ரேசக பூரக கும்பகம் 

அஞ்சன முறை முதலியன 
அதிசய சாலம் சுந்தரானந்தர் 
அப்பிரகச் சுன்னம் - நந்தீசர் 
அப்பிரக பற்பம் 80 
அமுத கலைஞானம் 1200 அகத்தியர் 
அமுர்த பஞ்சாட்சரத் தீருவை 
அம்பிகானந்தர் வகார சூத்திரம் 25 
அழுகணிச் சித்தர் பாடல் 
அனுபோகக் குறிப்பு 


233 


22 


150 


275 


12 


147 


16 


-- 


224 


ஆ 


ஆனந்தக் களிப்பு - சொரூபானந்தர் 


204 


-- 


115 


32 


- 


177 


36 


--- 
- 


3 


இந்திரசால நிகண்டு அகத்தியர் 

- தெட்சிணாமூர்த்தி 4 -ங் காண்டம் 
. , அகத்தியர் சாலத்திரட்டு 

அகத்தியர் சாலத்திரட்டு 3 - ங் காண்டம் 

வெண்பா- 100 - குருமுனி 
இரசம் சுத்தி செய்யும் முறை முதலியன 
இரச வர்க்கப் பாடல் 
ரண வாகடம் 


--- 


101 


205 


58 


133 


ரண வாகடம் 


500 


134 


- 


47 


இரத்தினச் சுருக்கம் அகத்தியர் 
இராமதேவர் 1000 
இராமதேவர் பட்சணி - 216 


173 


-க 


40 


ix 


நூற்பெயர் 


பக்கம் 


161 


தள 


பழிக்காத்து விபரம் முதலியன 
ஊர்வசி ரெத்தினச் சுருக்கம் 


238 


ஏமகற்ப சூத்திரம் 


51 


கொங்கணர் 


146 


121 


139 


166 


76 


61 


17 


49 


- 


2401 


148 


கண் ரோகம் வரும் வரலாறு 
கடைப்பிள்ளை ஞானம் 100 - கொங்கணர் 
கமலமுனி ஞானம் 16 
கம்பளிச்சட்டை கைலாச மூர்த்தி நிகண்டு 
கயத்துச் சூத்திரம் 10 - மணிக்கடை 
கருவூரார் பலதிரட்டு 
கருவூரார் பூசாவிதி 

30 
கருவூரார் சூத்திரம் 
கருவூரார் வாக்கியம் - நொண்டி 
கர்ம காண்ட சூத்திரம் - அகத்தியர் 
கர்ம காண்டம் அகத்தியர் 
கர்ம காண்டம் அகத்தியர் குணவாகடம் 
கர்ம காண்டம் - அகத்தியர் முதற்கண்டம் 
கர்ம சூத்திரம் - 300 - அகத்தியர் 
கர்ம சூத்திரம் - அகத்தியர் 
கர்ம சூத்திரம் - அகத்தியர் - நடுக் காண்டம் 
கலைக்கியானம் - அகத்தியர் 
கலைக்கியானம் 1200 அகத்தியர் 


276 


126 , 181 


191 


272 


163 


276 


273 


275 


81 


- 


196 , 198 


191 


குணவாகடம் - அகத்தியர் 
குணவாகட அகத்தியர் கர்ம காண்டம் 
குதிரை வாகடம் 


- 


132 


X 


நூற்பெயர் 


பக்கம் 


111 


248 


249 


218 


221 


கும்பமுனி வைத்திய வண்ணம் 
குருநாடி - கைபாகம் - அகத்தியர் 
குருநாடி சாத்திரம் 
குரு நாடி சூத்திரம் 
குருநூல் - 50 - அகத்தியர் 
குருபோத விளக்கம் 
குருமுனி இந்திரசால வெண்பா - 100 
குருமுனி தண்டகம் 
குருமுனி பட்சணி 
குருமுனி வைத்தியக் கும்மி 


167 


101 


244 


245 


110 


170 


129 


கெவுன ரசமணி 
கெற்பக்கோள் அறியும்படி - அகத்தியர் 
கெற்பமுறை - கோரக்கர் 
கெற்ப லட்சணம் - பெண்கள் 
கெற்ப விதி - சட்டை முனி 


95 


120 


206 


247 


48 


164 


கைக்குணை புத்தகம் 
கைலாசச் சட்டை முனியார் ஞானம் - 100 
கைலாசச் சட்டை முனியார் நிகண்டு - 1200 
கைலாசச் சட்டை முனியார் பாடல் 
கைலாசச் சட்டைமூர்த்தி வாத நூல் - 1000 
கைலாச மூர்த்தி நிகண்டு கம்பளிச் சட்டை 


207 


| 


-- 


451 


--- 


76 


-- 


15 


146 


60 


கொங்கணர் - 4 
கொங்கணர் ஏமகற்ப சூத்திரம் - 51 
கொங்கணர் ஐந்நூற்றில் திரட்டல் 
கொங்கணர் கடைப்பிள்ளை ஞானம் - 100 
கொங்கணர் , பலதிரட்டு 
கெங்கணர் முக்காண்டம் 
கொங்கணர் வழலை முறை - 31 


139 


18 


51 


237 


xi 


நூற்பெயர் 


பக்கம் 


கோ 


95 


கோரக்கர் கற்ப முறை 
கோரக்கர் பாடல் - தீட்சாவிதி - திருமந்திரம் 


--- 


94 


கெள 


கௌமதி நூல் - 400 அகத்தியர் 


226 


270 


194 


206 


8 . 


234 


. 


168 ) 


25 


48 


164 


207 


சகல கலைக்கியானம் - அகத்தியர் 
சட்டைமுனி - 200 - வகார சூத்திரம் 

கற்பவிதி 
சூத்திரம் 
சூத்திரம் - 8 

ஞானம் 
சட்டை முனியார் ஞானம் 
சட்டை முனியார் ஞானம் - 100 - 

100 - கைலாச 
சட்டை முனியார் நிகண்டு - 1200 
சட்டை முனியார் பாடல் - கைலாச 
சட்டை முனியார் வகார சூத்திரம் - 200 
சட்டை முனியார் வாதநூல் - 1000 
சத்தியாரூடம் 
சத்தியாரூடம் - அகத்தியர் 
சத்திர விதி 
சரக்கு வகை 
சருவ சங்கார விஞ்சை - அகத்தியருக்கு உபதேசித்தது 
சல்லியம் 
சன்னி பதின்மூன்றுக்கும் பேர் 


1941 


45 


105 


172 


203 


7 


--- 


195 


262 


69 


சா 


140 


33 


சாலத்திரட்டு - முதற்காண்டம் அகத்தியர் 
2 - ங் காண்டம் 

300 - அகத்தியர் 
• 2 - ங் காண்டம் - அகத்தியர் 


-- 


141 


xii 


நூற்பெயர் 


பக்கம் 


175 


- 


2 


- 


142 


36 


36 


. 


சாலத்திரட்டு - 2 - ங் காண்டம் - தெட்சிணாமூர்த்தி 
2 - ங் காண்டம் 

வாதகாண்டம் 
3 - ங் காண்டம் அகத்தியர் 
3 - ங் காண்டம் 

இந்திரசாலம் 
3 - ங் காண்டம் இந்திரசாலம் - அகத்தியர் 
- 3 - ங் காண்டம் தெட்சிணாமூர்த்தி 
4 - ங் காண்டம் மாந்திரீகம் - அகத்தியர் 

4 - ங் காண்டம் - மாந்திரீகம் - அகத்தியர் 
சால நிகண்டு - அகத்தியர் 
சாலம் - 200 - புலிப்பாணி 
சாலம் சுந்தரானந்தர் 
சால வெண்பா 100 - குருமுனி 


176 


- 


-- 


4 


29 


--- 


143 


115 


86,96 

233 


சாக 


-- 


101 


-- 


84 


சித்திராரூட நொண்டி 
சிந்திராரூட நொண்டிச் சிந்து - அகத்தியர் 
சித்திராரூடம் 
சித்திராரூடம் - அகத்தியர் 


171 ) 


6,199 


- 


104 


26 


- 


232 


233 


-- 


11 


சுந்தரானந்தர் - 48 

50 
சுந்தரானந்தர் அதிசய சாலம் 
சுந்தரானந்தர் - தீட்சை சூத்திரம் 
சுப்பிரமணியர் அகத்தியருக்கு உபதேசித்தது - 200 

சருவசங்கார விஞ்சை 

ரேசக பூரக கும்பகம் 
சுப்பிரமணியர் சூத்திரம் - 43 


-- 


151 


-- 


195 


2101 


ப 


157 


சூதமுனி சூத்திரம் 


67 


சூரிய காந்தக் குழம்பு 


--- 


- 


54 


செகசாலம் 1200 தெட்சணாமூர்த்தி 7 காண்டத்தில் முதற்காண்டம் 


174 


xiii 


நூற் பெயர் 


பக்கல் 


சா 


சொருபானந்தர் ஆனந்தக் களிப்பு 


204 


சள 


30 


சௌமிய சாகரம் - 1200 
சௌமிய சாகரம் - 1200 அகத்தியர் 


136 , 254 


168 


169 


ஞா 
ஞானம் 

சட்டைமுனி 
ஞானம் - 3 - தெட்சிணாமூர்த்தி 

- 16 - கமலமுனி 

100 கொங்கணர் கடைப்பிள்ளை 
ஞானம் - 100 - தெட்சிணாமூர்த்தி 


166 


ஞானம் 
ஞானம் 


139 


263 


192 , 261 


244 


தண்டகம் - அகத்தியர் 
தண்டகம் - குருமுனி 
தண்டகம் - 100 - அகத்தியர் 
தன்வந்திரி - நிகண்டு - 300 


98 


106 


62 


9 


94 


14 


திப்பிலாதிச் சூரண அகவல் 
திருமந்திரம் 
திருமந்திரம் - கோரக்கர் பாடல் , தீட்சாவிதி 
திருமந்திரம் - 10 
திருமந்திரம் - 800 - மச்சமுனி 
திருமூலர் குணவாகடத் திரட்டு 
திருமூலர் மந்திரம் 
திருமூலர் வாக்கியம் 


156 


277 


184 


243 


| 


269 


தீட்சைவிதி - அகத்தியர் 
தீட்சைவிதி - கோரக்கர் திருமந்திரம் 
தீட்சை சூத்திரம் - சுந்தரானந்தர் 


94 


- 


11 


xiy 


நூற்பெயர் 


பக்கம் 


தட்சிணாமூர்த்தி 7 காண்டம் பரிபாஷை 


178 


36. 


27. 


அருளிய 36 


71 


177 


174 


175 


இந்திரசால நிகண்டு 4 - ஆம் காண்டம் 
ஏழுகாண்டத்தில் முதற்கண்டம் செக்சாலம் 1200 
சாலத்திரட்டு 2 - ம் காண்டம் 

சாலத்திரட்டு 3 - ம் காண்டம் 
தெட்சிணாமூர்த்தி செகசாலம் ஏழுகாண்டம் 1200 முதற்காண்டம் 

3 


176 


174 


169 


. 


ஞானம் 
ஞானம் - 100 


263 


178 


. 


75 


.2 


63 


102 


பரிபாஷை 7 - ங் காண்டம் 
பரிபூரணம் 1200 

பாடல் 
தெட்சிணாமூர்த்தி பாடல் 5 

ரெத்தினச் சுருக்கம் 360 
வாகடப் பிள்ளைத்தமிழ் 
வைத்தியம் 36 
வைத்தியம் 80 


- 


131 


201 


27 


265 


தோ 


தோஷத்துக்கு 


255 


200 


நட்சத்திர பலன் 
நந்தீசர் அப்பிரகச் சுன்னம் 
நவசித்தாதிக் குழம்பு - அகத்தியர் 


22 


-- 


64. 160 


நா 


--- 


224 


- 


197 


நாடிக் குறிப்பு வியாதியஸ்தன் 
நடி சாத்திரம் வைத்தியம் 
நாடி நூல் அகத்தியர் 
நாடி லட்சணம் 


- 


202 


190 


Xv 


நற்பெயர் 


பக்கம் 


92 


106 


164 


258 


நிகண்டு 300 தன்வந்திரி 
நிகண்டு 1200 கைலாசச் சட்டைமுனியார் 
நிகண்டு அகத்தியர் 
நிகண்டு அகத்தியர் இந்திரசாலம் 
நிகண்டு தெட்சிணாமூர்த்தி இந்திரசாலம் 4 - ங் காண்டம் 
நிகண்டு மச்சமுனி 


115 


177 


185 , 268 


நீலகண்ட செந்தூரம் - 50 


அகத்தியர் 


214 


12 


100 


93 


245 


145 


- 


69 


178 


பஞ்சாட்சர தீருவை - அமுர்த 
பட்சணி - 131 - அகத்தியர் 
பட்சணி அகத்தியர் 
பட்சணி 

குருமுனி 
பதஞ்சாலியார் 

வாத சூத்திரம் 20 
பதின்மூன்று சன்னிக்கும் பேர் 
பரிபாஷை - தெட்சிணாமூர்த்தி 7 - ங் காண்டம் 
பரிபூரணம் - 400 - அகத்தியர் 
பலதிரட்டு - 100 - புலிப்பாணி 
பலதிரட்டு - புலிப்பாணி 
பலதிரட்டு - கருவூரார் 
பல திரட்டு - வைத்தியம் 
பலபிணி நாடி சாத்திரம் 
பல்லி சொல்லும் பலன் 


152 


97 
87 


17 


92 


- 


197 


187 


13 


86,96 


புண்ணாக்குச் சித்தர் பாடல் 
புலிப்பாணி சாலம் - 200 
புலிப்பாணி பலதிரட்டு 
புலிப்பாணி பலதிரட்டு - 100 
புலிப்பாணி வாடை - 16 


87 


97 


103 


Xvi 


நூற்பெயர் 


பக்கம் 


- 


49 


127 


10 


158. 


பூசாவிதி - 30 

கருவூரார் 
பூசாவிதி - பூரண சூத்திரம் - அகத்தியர் 
*பூசாவிதி . போக நாயனார் 
பூரண காவியம் 

1000 - அகத்தியர் 
பூரண சூத்திரம் - 16 
பூரண சூத்திரம் - 216 - அகத்தியர் 
பூரண சூத்திரம் - அகத்தியர் 
ரண ரகசியம் 6 


231 


114 


114,117 


- 


23 ) 


பரணாதி 


. 


போகர் 


--- 


251 


--- 


120 


--- 


149 


பெண்கள் கெற்ப லட்சணம் 
பெருநூல் - 800 - மச்சமுனி 
பெருநூல் - 1200 - அகத்தியர் 
பெருநூல் - வாத காண்டம் - அகத்தியர் 


-- 


34 . 


--- 


35 


பொ 


--- 


90 


பொதிகைச் சுவாமியார் சூத்திரம் - 50 
பொதிகைச் சுவாமியார் சூத்திரம் - 100 


--- 


89 


-- 


10 


41 


போ 
போக நாயனார் பூசாவிதி 
பாகர் எழுநூற்றுத் திரட்டு 
போகர் பூரணாதி 
போகர் யுவா வைத்தியம் 
போகர் வைத்தியம் எழுநூற்றுத் திரட்டு 
போகர் வைத்திய வெண்பா 


251 


112 


41 


--- 


186 


-- 


156 


மச்சமுனி - 800 - திருமந்திரம் 
ச்சமுனி சூத்திரம் - நிகண்டு 
மச்சமுனி திருமந்திரம் - 800 


--- 


185 


-- 


156 


xvii 


தூற்பெயர் 


பக்கம் 


268 


149 


61 


மச்சமுனி நிகண்டு 
மச்சமுனி பெருநுால் - 800 
மணிக்கடை கயத்துச் சூத்திரம் - 10 
மணிக்கடை கையளவு சூத்திரம் 
மந்திர சாத்திரம் 
மந்திரமும் வைத்தியமும் 


217 


259 


29 


4,143 


. 


--- 


180 


மாந்திரீக காண்டம் - அகத்தியர் சாலத்திரட்டு 4 - ங் காண்டம் 
மாந்திரீகம் - 10 - அகத்தியர் 
மாந்திரீகம் - 50 - அகத்தியர் 
மாந்திரீகம் - அகத்தியர் சாலத்திரட்டு 


--- 


179 


4,143 


264 


235 


முத்துத் தாண்டவர் பதம் 
முப்பூ 
முனியசாமி அண்ணா கைபாகம் 


239 


மெய்ஞ்ஞானம் - 1500 - அகத்தியர் 


137,138 


போகர் 


யுவா வைத்தியம் 


112 


யூகிமுனி - 1000 


124 


ரசமணி 


-- 


14 கெவுன 


170 


155 


-- 


131 


ரெத்தினச் சுருக்கம் 360 - அகத்தியர் 
ரெத்தினச் சுருக்கம் 360 - தெட்சிணாமூர்த்தி 
ரெத்தினச் சுருக்கம் - அகத்தியர் 
ரெத்தினச் சுருக்கம் - ஊர்வசி 


47 


238 


Xvui 


நூற்பெயர் 


பக்கம் 


ரேசக பூரக கும்பகம் 


அகத்தியர் 


210 


ரோ 


99 


16 


165 


ரோமரிஷி 

9 
ரோமரிஷி 
ராமரிஷி 
ரோமரிஷி சூத்திரம் 
ரோமரிஷி சூத்திரம் 


-- 


- 19 


227 


16 


229 


-25 


228 


வ 


--- 


--- 


147 


194 


பகார சூத்திரம் 25 - அம்பிகானந்தர் 
வகார சூத்திரம் - 200 - சட்டைமுனி 
வகாரத் துருசுச் சுன்னம் 100 - அகத்தியர் 
வகாரம் 100 - அகத்தியர் 
வழலை முறை 

31 - கொங்கணர் 
வஸ்துப் பெண் 


215 


-- 


188 


237 


- 


4 


28 


வா 


271 


66 


66 


125 


182 


- 


20 


வாகடச் சுருக்கம் 

அகத்தியர் 
கடத் திரட்டு 50 - அகத்தியர் 
வாகடத் திரட்டு - அகத்தியர் 
வாகடத் திருமந்திரம் 
பாகட நூல் 

1500 - அகத்தியர் 
லாகடப் பிள்ளைத் தமிழ் - தெட்சிணாமூர்த்தி 
காகடம் 1500 அகத்தியர் 
வாகட வண்ணம் அகத்தியர் 
வாடை 16 

புலிப்பாணி 
வாத காண்டம் - அகத்தியர் சாலத்திரட்டு 
வாத காண்டம் - அகத்தியர் பெருநூல் 
வாத சூத்திரம் 

பதஞ்சலியார் 


182 


253 


103 


2 


35 


20 


- 


115 


xix 


நூற்பெயர் 


பக்கம் 


கைலாசச் சட்டை முனியார் 


45 


வாத நூல் 

1000 
வால்மீகர் சாத்திரம் 


216 


வியாதியாளன் முகக்குறி பார்த்துத் தீரும் தீரா தென்று 

சொல்லுகிற நாடி சாத்திரம் 
வினோதம் 
விஷ பேதி 

வே 


56 
116 
236 


வேதாகமத்தில் அகத்தியர் நவசித்தாதிக் குழம்பு 


64 


வ 


110 


68 


250 


வைத்தியக் கும்மி குருமுனிவர் 
வைத்திய சிந்தாமணி - அகத்தியர் 
வைத்திய சூத்திரம் -- 16 - அகத்தியர் 
வைத்திய சூத்திரம் 

205 - அகத்தியர் 
வைத்திய சூத்திரம் 

- 1500 - அகத்தியர் 
வைத்தியத்திரட்டு 


-- 


119 


5 


1 , 21 , 23 , 38 , 39 , 42 , 43 , 
52 , 55 , 57 , 59 , 70. 71 , 72 . 
73 , 82 , 83 , 85 , 91 , 107,113 , 
123 , 124 , 130 , 162 , 193 , 201 . 
211 , 212 , 266,267 , 219 , 220 , 
242 , 246 , 252 


31 


29 


27 


265 


215 


வைத்திய பூரணம் 
வைத்தியமும் மந்திரமும் 
வைத்தியம் 36 - தெட்சிணாமூர்த்தி 

80 - தெட்சிணாமூர்த்தி 
100 - அகத்தியர் 
150 - அகத்தியர் 
200 - அகத்தியர் 

205 - அகத்தியர் 
வைத்தியம் 600 - ன் படி பீடிகை அகத்தியர் 

அகத்தியர் 


79 , 208 


128 


37 , 88 , 119 


225 


32 , 151 


XX 


நூற்பெயர் 


பக்கம் 


வைத்தியம் கையேடு 


2601 


197 ) 


92 


நாடி சாத்திரம் 
பலதிரட்டு 

ரெத்தினச் சுருக்கம் 360 அகத்தியர் 
வைத்திய ரெத்தினச் சுருக்கம் அகத்தியர் 
வைத்திய வண்ணம் கும்பமுணி 
வைத்திய வெண்பா போகம் 


155 . 


47 


111 


186. 


தஞ்சை சரசுவதி மகால் நூலகத் 

தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் 
17 - வது தொகுப்பு 

மருத்துவப் பகுதி 


வரிசை எண் : 1899 


சுவடி எண் : 


951 


வைத்தியத் திரட்டு 


நூலாசிரியர் : பலர் 
சுவடிகளின் நிலைமை : மிகமிகப் பழுது 
அளவு : 22x2 செண்டிமீட்டர் 
கி , எண்ணிக்கை : 700 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 50 
பக்கத்திற்கு : 4-7 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


குறை 


தொடக்கம் 


மருந்து சுத்தி , மனோசிலை சுத்தி 
பணம்போல நறுக்கி கிளிகட்டி 

திரம் .......... யெடுத்து 
வாங்கி உளுந்து வெந்த தண்ணீர்விட்டு 


முடிவு 


ருத்திர தேவா யநம ஓம் சுங் உங் 
வய நம சிமயேசுபர தேவாய நம 
ஓங் அங் உங் என மசி வா 
சதாசிவ தேவாய நம . 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் வைத்தியங்களும் மந்திரங்களும் உள்ளன . சிறுநீர் கடுப்புக்கு , தோஷத்துக்கு 
மலசலம் அடைப்புக்கு , சுரத்துக்கு , செம்பு சுத்தி , அகத்தியர் முப்பூச் சுண்ணம் . 
ஐங்காயம் முதலியன உள்ளன . 


2 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1900 


சுவடி எண் : 


952 - a 


அகத்தியர் சாலத்திரட்டு 2 - வது வாத காண்டம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 
சுவடியின் நிலைமை : மிகமிகப் பழுது 
அளவு : 373 X 31 செண்டிமீட்டர் 
கி . எண்ணிக்கை : 1000 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 

32 
பக்கத்திற்கு : 7 - 9 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


குறை 


தொடக்கம் 


.......... ! 


மூட்டிக் 
கொடுத்துப் பார் சன்னிசுரம் குடிபோச் சப்பா 
ஆட்டியே யமைப்பதற்கு இளவென் னீறும் 

மருகின்வேர்க் கசாயத்தி லருந்திப் பாரு 
நாட்டியே சுரம்போகும் பிறப்புத் தீரும் 

216 


முடிவு 


அலைவானே யிந்நூலை வெளியிட் டோர்கள் 

மேவானோ யிருபத்து யெட்டுக் கோடி 
வீள் நரகில் வீள்கானோ வேதாந் தத்தில் 

போவானோ இருதயத்தில் பத்தி முத்தி 
பூவானோ புகமாட்டான் பொன்னா மென்னூல் 

பாவான முன்னூறு ரண்டாங் காண்டம் 
பதனமடா ரசவாத மான முற்றே ! 
அகத்தீசுபரர் பாதாரவிந்தமே கெதி 

தேவி சகாயம் 


-300 


காமாட்சி அம்மன் கருப்பண்ண சுவாமி துணை 

தெண்டாயுதபாணி திருமூர்த்தி லெட்சிக்கவும் 
மொ . முத்துக்காமாட்சி நாடான் மகன் 
பொ . முத்துக் கருப்ப நாடான் ஏறுகுர 

பாதார விந்தமே கெதி . 


ராம செயம் 


காலம் 


இல்லை 
குறிப்பு 

இதில் , தொடக்கம் . தலைப்பு இல்லை . முடிவு கொண்டு தலைப்பு கொடுக்கப் 
பட்டது . இது , எமது சுவடி எண் 824-5 போன்றது . 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 


1901 


சுவடி எண் : 


952 - b 


அகத்தியர் சாலத்திரட்டு 3 - வது இந்திரசாலம் 


பொருள் : மருத்துவம் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 


24 


நூலாசிரியர் : அகத்தியர் 
சுவடியின் நிலமை : மிகமிகப் பழுது 


பக்கத்திற்கு 7-9 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


அளவு : 371 x 31 செண்டிமீட்டர் 


கி , எண் : 


1000 


முழுமை 


தொடக்கம் 


மானொருகை மழுவொருகை தரித்த நாதன் 

வாதமது வழியுரைத்தார் ஆதி யந்தம் 
நானொருகை யிந்திரமா சால வித்தை 

நவிலுகிறேன் நந்திகுரு நாதாக்கள் காண . 


முடிவு 


வாதமடா வந்தாக்கால் மூன்றாங் காண்டம் 

வகையான மாரணஞ்செய் சினத்தில் சாவான் 
பாதகமே செய்யாதே ஆயிரத் திருநூறு 

பாடியிதின் வெவ்வேறே காண்ட முற்றே ! - 300 
மூன்றாங்காண்டம் - இந்திரசாலத் தொழில் 

எழுதி முடிந்தது 

முற்றும் 


பரதேவதா வாலை ஞான சரசுபதி 

துணைசெய்வா ளாகவும் . 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் , இந்திரசால வித்தை கூறப்பட்டுள்ளது . இது , எமது சுவடி எண் 824 - c 


போன்றது . 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1902 


சுவடி எண் : 


952 - c 


அகத்தியர் சாலத்திரட்டு 4 - வது மாந்திரீகம் 


பொருள் : மாந்திரீகம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 26 


சுவடியின் நிலைமை : மிகமிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7-9 வரிகள் 


அளவு : 373x31 செண்டிமீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 2000 


குறை 


தொடக்கம் 


வேறுதுறை யறியாத சித்தர்க் கெல்லாம் 

மெய்யான யிந்திரமா சால மாடக் 
கூறுகிறேன் மாந்தரீக வரலா றெல்லாம் 
குமகுரு பரமுருகா சரணம் போற்றி 


முடிவு 


ருத்ர மூலம் 


கொள்ளவே ருத்திராதி யின்னங் கேளு 

கூறரிய பஞ்சகோணம் போற கீறி 
விள்ளதிலே அஞ்சதிலே உள்ளே விட்டு 

வீட்டரையில் ஓங்காரம் சேர யிட்டு 
மெள்ளவே ... 


264 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , மாந்திரீகச் செய்திகள் கூறப்பட்டுள்ளன . அட்டமாநாகம் அட்ட கெச் 
மந்திரம் , மோடி நிலை தேவதை செபம் , மாய்கை பொடி , அந்தரத்தில் சண்டை , வாது 
தேவதை யடக்கம் , திருநீறு வீச , சண்டன் மை , புகை , ரண மோடி , மோடிவைக்க 
இடம் , சதாசிவன் , பிரம்ம தியானம் , மாயாமந்திரம் முதலியன உள்ளன . 


17- வது தொகுப்பு 


வரிசை எண் : 1903 


சுவடி எண் : 


953 .. 


அகத்தியர் வைத்திய சூத்திரம் -1500 


நூலாசிரியர் : அகத்தியர் 
சுவடியின் நிலைமை : மிகமிகப் பழுது 
அளவு : 33x3 செண்டி மீட்டர் 


பொருள் : மருத்துவம் 
எடுகளின் எண்ணிக்கை : 143 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 


5000 


குறை 


தொடக்கம் 


ஹரிஓம் நன்றக குருவாழ்க 

பாகுடன் கிணேசன் பாதம் 
பரிந்துமுக் குணங்கள் தன்னை 
வாகடத் தொகுதி யெல்லாம் 

ம தாக்கி 
யாகம விதியின் னூலா 
லடந்திடும் நோய்கட் கெல்லாம் 

போக நல் மருந்து சொல்வோம் 
புலத்தியா பொருந்தக் கேளே ! 


வகு 


முடிவு 


மாட்டப்பா சாவாக்கி நீதான் 

பத்துச் சாமம் வளமாகும் 
செந்தூர மாகுப்பார் 


னிரக்கிப் பாரு 


............... 


நிரமிந்திர கோபம் போலக் 

கருஞ்சிவப்பு மாகும் 
ஆட்டடா யிது 

துக்கும் போது . 667 


காலம் 


இல்லை 
குறிப்பு 

இதில் , இடகலை , பிங்கலை , சுழிமுனை , திச நாடி , வாதம் , பித்தம் , சிலேத்துமம் , 
தாது நிறம் , பஞ்சபூதமறிய , தோஷம் பார்க்கிற குணம் , கருந்தோஷம் , மரணக்குறி 
இந்திரரோகம் , சுகசன்னி , ரசசுத்தி முதலியன உள்ளன . இதில் 667 செய்யுட்களே 
உள்ளன . 

இது , எமது சுவடி எண் 301 - h போன்றது . 


தமிழ்ச் சுவடிகளின் 


6 


954 


வரிசை எண் : 1094 


சுவடி எண் : 


சித்திராரூடம் 


பொருள் : மருத்துவம் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 37 


தூலாசிரியர் : நாகலிங்கய்யர் மாணவர் 


சுவடியின் நிலைமை : மிகமிகப் பழுது 


பக்கத்திற்கு : 5-7 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


அளவு : 34x2 , செண்டிமீட்டர் 


கி . எண்ணிக்கை : 


1000 


முழுமை 


தொடக்கம் 


திருமரு தூர்வளரும் நாக லிங்கர் 

சீர்பாத கமலமென் சிரசில் வைத்து 
மருவு சித்திரா ரூடப் பொருளினை 

வகுத்துச் சொல்லுவே நித்த மகிதலத்தில் 


முடிவு 


முந்திடும் விடங்க ளெல்லாம் தீர்ந்திடும் 
முதியவர் சிறியவ ரெனினு மிந்த 
...... சை யொருநூறும் பருவமுஞ் 
சரிவர வேயிருந்து தான் வாழ்ந்து 
திருமகள் 

-... துப் பதினாறுஞ் 
சிறுவரைப் பெற்று முத்தி செல்வர் தாமே ! 
தனனத் தன தனனா 
சிவன் 

.... யவ தியாகராசர் 
கிருபை யுண்டாக வேணும் 

குருபாதமே துணை , 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இது , எமது சுவடி எண் 21 - a | D29 போன்றது . இதில் இரண்டு பகுதிகள் 
உள்ளன . 16 - ஆம் பக்கம் வரை ஒரு பகுதியாகவும் 17 - ஆம் பக்கம் முதல் ஒரு பகுதியு 


மாக உள்ளன , 


17 - வது தொகுப்பு 


7 


வரிசை எண் : 1905 


சுவடி எண் : 955 


சரக்கு வகை 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அறியக்கூடவில்லை 


ஏடுகளின் எண்ணிக்கை : 27 


சுவடியின் நிலைமை : மிகமிகப் பழுது 


வரிகள் 


பக்கத்திற்கு : 6-7 
எழுத்து : தமிழ் 


அளவு : 27x21 செண்டி மீட்டர் 


கி . எண்ணிக்கை : 600 


முழுமை 


தொடக்கம் 


சரக்குவகை 


ஒன்றுக் கொன்று ஒடுக்கம் 


சாரம் விட்டால் சாரமில்லை நிச்சர மாச்சு 

சகலகுரு சகலகரு தயங்கிப் போச்சு 
காரம் விட்டால் காரமில்லை சுண்ணாம்புக் கெல்லாம் 

கைமுறையாய்க் கடுங்காரம் மேத்து மேத்து 
பூரம் விட்டால் சுருக்கில்லை சுன்னப் போக்கு 

பொன்னை விட்டால் வர்ண்ணமில்லை வர்ன்னத் துக்கு 


முடிவு 


தோணப்பா தோணமட்டுந் துகையோர் கோடி 

துட்டினா ரதுகண்டு தோணிப் பாரு 
ஊணப்பா அதிலிருந்து ஊணிப் பாரு 
வாதமத்துப் பார்தவராது என்றுந் தானே ! 


9 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , சூடம் , சாரக்கட்டு , துருசு நீர் , வெடியுப்பு முப்புவகை , கிளிஞ்சி சுன்னம் , 
அண்டச் சுன்னம் , பூ நீரு குரு , முதலியன உள்ளன . 


8 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1906 


சுவடி எண் : 


956 - a 


சட்டைமுனி சூத்திரம் 


நூலாசிரியர் : சட்டை முனியார் 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 


22 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 5-7 வரிகள் 


அளவு : 273 X 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 450 


குறை 


தொடக்கம் 


ஞான 


சோதியெனுந் துரியவெளிக் குருவே அய்யா 

சொற்பெரிய கயிலாசம் ............. 
தாதியே ஞானத்துக் கேளும் மார்க்கம் 

தாதையென்னும் வுரைத்த நூற் .. 


....... 


..... 


முடிவு 


மத்தியாம் வசியகுலத் துதித்தோ னாகில் 

மயங்கியல்லோ ............. பாவே செய்வான் 
பத்தியாஞ் சூத்திரருக் கின்னூல் கிட்டும் 
பண் ............. காயசித்தி பண்ணுந் தானே - 26 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , அண்டச் சுண்ணம் முதலியன உள்ளன 


17 - வது தொகுப்பு 


வரின் 

சை எண் : 1907 


சுவடி எண் : 956 - 6 


திருமந்திரம் 


பொருள் : மருத்துவம் 


நூலா : சிரியர் : திருமூலர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 2 


சுவடியின் நிலைமை : மிகமிகப் பழுது 


பக்கத்திற்கு : 5-6 வரிகள் 


அளவு : 27 : x 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


1 


கி . எண்ணிக்கை : 50 . 


குறை 


தொடக்கம் 


சித்தஞ் சிவங்காண சோமன் சத்திகாண 
ஒத்த நல் புத்தி உறுதி மகாயோகங் 
கொத்தந்த மூன்றுங் குடிலங்காண்கங் காநம 
பத்தி நல்ல கங்காரம் பாதத்துக் கேதுவே ! - 1 


முடிவு 


திரட்டுந் தொழிலுக்கு சேந்தருளுங் கைக்கும் 
மருட்டிய சூதத்தை வளமாகச் சுத்திசெய் 
அருட்டிய சுத்திக் கசந்தநீ யூடினார் 
பிரட்டாகும் பாரு பார்ப்போரன் சித்தரே ! -10 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் , ரச சுத்தி முதலான சத்திகள் உள்ளன . ஏடுகள் ஒடிந்தும் , பொடிந்தும் 
உள்ளன . 


10 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1908 


சுவடி எண் : 


957 - a 


போக நாயனார் சூத்திரம் - பூசாவிதி 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : போகர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 1 * 


சுவடியின் நிலைமை : மிகமிகப் பழுது : 


பக்கத்திற்கு : 6-7 வரிகள் : 


அளவு : 23 x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 300 


முழுமை 


தொடக்கம் 


பாரப்பா வாலைதன்னைத் தியானஞ் செய்ய 

பாங்கான நவகோண மிட்டுச் சூளச் 
சேரப்பா இருவளையம் வாசல் நாலு 

சிறப்பாக நீங்கார மிட்டு நன்றாய் 


முடிவு 


காணப்பா பானத்தைப் பிரிந்து நன்றாய் 

கைமுறையாய் ... லாங்கி யாசான் சொன்னார் 
ஆணப்பா ஆண்பிள்ளை ஆரென் றாக்கால் 

அமுதமுண்டு நிலையில் நின்றா னவனே சித்தன் 
வீணப்பா மற்றதெல்லாம் நாய்வால் பற்றி 

வெள்ளத்தைக் கடத்துவோ மென்ற பெத்தி 
பூணப்பா யிந்தமுறை யாருங் காணார் 
புரையுயர்ந்த சூத்திரந்தான் முடிவு முற்றே ! - 44 
போக நாயனார் சூத்திரம் முற்றும் 

வேலுண்டு , வினையில்லை 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் , வாலை சக்கரம் அமைக்கும் முறை , பூசைவிதி . அது வழிவழி வந்தது. 
பூசை செய்யும் முறை முதலியன உள்ளன . 

இது , எமது சுவடி எண் 186 f | D 299 போன்றது . அதில் 43 செய்யுட்சுளே 
உள்ளன . இதில் 44 செய்யுட்கள் உள்ளன . 


11 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 1909 


சிவடி எண் : 957 - 5 


சுந்தரானந்தர் தீட்சை சூத்திரம் 


நூலாசிரியர் : சுந்தரானந்தர் 


பொகுள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 5 

( 13-19 ) 
பக்கத்திற்கு 6-7 வரிகள் 


சுவடியின் நிலைமை : மிகமிகப் பழுது 


எழுத்து : தமிழ் 


அளவு : 231 x 3 செண்டி மீட்டர் 


கி . எண்ணிக்கை : 100 


முழுமை 


தொடக்கம் 


பூமி நாத மேகமே 

புனல்சொ ரிந்த பூவதாம் 
மரமடா ரவியகத்தி லிருந்த 

விந்தடா சோமநாத மீதியே 


முடிவு 


சோதி யான லிங்கித ராரு 

சூத்திரநாற் சதுரமும் 
ஆதி யாம்ப ழத்தினால் 

அரைத்து நாலு சாமமு 
பேதி யண்ட மஞ்சளில்ப் 

பிளக்கு மாங்கு மரியில் 
வாதி யான வனியில 
மருவ யெட்டு முத்துமே ! 

-26 
சந்தரானந்தர் தீட்சை சூத்திரம் 

முற்றும் 
குமர ருருபரன் அமறப் புலகறன் துணை செய்ய வேண்டியது 
காலம் 


இல்லை 


குறிப்பு 

இது , எமது சுவடி எண் 322 - e | D 618 போன்றது , 
இதில் , வெளுத்த உப்பு , வழலை செய்முறை , முப்பு முடித்தல் , கவுனக் குளிகை . 
லிங்கச் சுன்னம் முதலியன உள்ளன . 


12 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1910 


சுவடி எண் : 957 - c 


அமுர்த பஞ்சாட்சரத் தீருவை 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அறியக்கூடவில்லை 


ஏடுகளின் எண்ணிக்கை : 3 

( 20-22 ) 
பக்கத்திற்கு : 6--7 வரிகள் 


சுவடியின் நிலைமை : மிகமிகப் பழுது 
அளவு : 23 x 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 80 


முழுமை 


தொடக்கம் 


நமசிவாய மென்றுரைத்த மந்திரம் 
இதுக்கு அற்புத மெப்படி யென்னில் 
நகாரந் திரோதா சத்தி . 
இது ஆற்றுமாக்களை , பிரவஞ்சத்திலே 

யிச்சையை வகுத்தும் 


முடிவு 


பராபரமாகிய பரமேசுபரன் மானனப் பிடிக்க 
மானைப் போல யிரவையும் பகலையும் 
குருவென வடிவு கொண்டு , ஆதி வள்ளுவ 
நயினார் சாட்சியாக பார்வதிக்கும் நந்தி 
தேவருக்கும் அருளிச் செய்தவாறு 
திருநந்திதேவர் திருவருட் பயன் சாட்சியாகத் 
திருமூல தேவருக்கு அருளிச் செய்தவாறு . 

பஞ்சாட்சரத் தீர்வை முற்றும் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் , நமசிவய எனும் ஐந்தெழுத்தாகிய பஞ்சாட்சரத்தின் பெருமையும் மகிமையும் 
கூறப்பட்டுள்ளன . 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 1911 


சுவடி எண் : * 57 - d. 


புண்ணாக்குச்சித்தர் பாடல் 


நூலாசிரியர் : புண்ணாக்குச் சித்தர் 


பொருள் : சித்தர் பாடல் 
ஏடுகளின் எண்ணிக்கை : - 

(23-28 ) 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


* வடியின் நிலைமை: மிகமிகப் பழுது 
அளவு : 23X3 செண்டி மீட்டர் 


கி , எண்ணிக்கை : 120 


குறை 


தொடக்கம் 


ஆதி மயமாம் அரனார் திருவருளால் 
சோதி மயமாந் தில்லையி லேரு 
பாத மயமாம் பூரண நாமம் 
நீதி யறியார் நிலவு புக்காலே ! 


முடிவு 


பதம் 


குளியை நம்பாதே பரன் குழியை நம்பாதே 
குழியிதான கிட்டி கம்பு கொண்டு கையை 
நெருக்கிய குழிமயலாய்த் திரியும் பாத்தா - 32 
பரியா மட்டை கான குழி 





காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , 32 செய்யுட்கள் முழுமையாயுள்ளன இவர் , பதினெண் சித்தர்களி 
லொருவர் . தத்துவம் நிறைந்த பாடல்களாக உள்ளன . இவரது பாடல்கள் பெரிய 
ஞானக்கோவை யில் இடம் பெற்றுள்ளன . 


14 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1912 


சுவடி எண் : 957 - e 


திருமந்திரம் - பத்து 


பொருள் : இலக்கியம் 


நூலாசிரியர் : திருமூலர் 


ஏடுகளின் எண்ணிக்கை 1 ! 

( 29-30 ) 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 


சுவடியின் நிலைமை : மிகமிகப் பழுது 


அளவு : 23 , x 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி எண்ணிக்கை : 3.0 


முழுமை 


தொடக்கம் 


மதிக்குந் துரிசு மாய்கை கனன்றிட 
விதிக்கிறோம் நந்தி மேவி யுரைத்தது 
உதிக்கு அகாரம் உகாரமு மொன்றாகக் 
கதிக்கு மலமுடன் காரண மூன்றே ! 


முடிவு 


விண்ணிடி வீழும் வெளிவிட்ட பேருக்கு 
தன்னடி தானாய்த் தனக்குச் சரியாய் 
கண்ணொடு கண்ணாய் காத்திருந் தோர்க்குப் 
பொன்னடி மூலம் பொருள்சொல்ல லாமே ! 


10 


குமரன் துணை 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் , வாசி நிலை , யோக நிலை பேசப்படுகிறது . தத்துவமாக , 
மாகக் கூறப்பட்டுள்ளது . 


மறைமுக 


17 - வது தொகுப்பு 


15 


வரிசை எண் : 1913 


சுவடி எண் : 957 - f 


கொங்கண நாயனார் நான்கு 


பொருள் : வேதாந்தம் 


நூலாசிரியர் : கொங்கண நாயனார் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 1 } 

( 30-31 ) 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 


சுவடியின் நிலைமை: மிகமிகப் பழுது 


அளவு : 231x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 30 


முழுமை 


தொடக்கம் 


கூடுவது யெவ்வாறு வேதாந்த மார்க்கம் 

குறியான மூன்றெழுத்தி னுபதேச முன்னே 
நாடுவது நாலெழுத்து ரண்டாந் தீட்சை 

நலம்பெறவே அஞ்செழுத்து முன்றாந் தீட்சை 


முடிவு 


" வாச்சப்பா அதன்துவே புத்தி யாச்சு 

வையகத்தோ ரிதைவிட்டு மாறாய்ச் சொல்வார் 
போச்சப்பா வென்று சொன்னா லெல்லாம் போச்சு 
போகாம லிருந்துதென்றால் பிடிக்கும் யாரே ! 


காலம் 


ல்லை ) 


குறிப்பு 

இதில் , தீட்சை விபரமும், எழுத்துக்களின் சிறப்பும் பேசப்படுகின்றன . 


16 


தமிழ்ச் சுவடிகளின் 


பரிசை எண் : 


1914 


சுவடி எண் : 957 - g 


அழுகணிச்சித்தர் பாடல் 


நூலாசிரியர் : அழுகணிச்சித்தர் 


பொருள் : சித்தர் பாடல் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 3 

( 32-34 ) 


சுவடியின் நிலைமை : மிகமிகப் பழுது . 
அளவு : 231x3 செண்டிமீட்டர் 


பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 
எழுத்து தமிழ் 


கி , எண்ணிக்கை : 100 


குறை 


தொடக்கம் 


மதியமுர்தங் கொண்டாலே - ஆத்தாளே 

வாதங்கள் பொய்யாது 
அதிசயங்க ளுண்டாகும் - ஆத்தாளே 

அமுர்தமது கொள்வதற்கு 
சொல்லுகிறேன் கரியான ஆத்தாளே 
சுத்த பசுவ நெய்யில் 


முடிவு 


சித்தி பெற்ற கற்பமிதாம் - ஆத்தாளே 

தேவர் வருஷமதில் 
அத்தியின் றன்பிலமாய் - ஆத்தாளே 

ஆயிர மாம் வயசு 
உத்தமர்க்குச் சொன்னேனான் - ஆத்தாளே 

உசாவெழி கண்டதெல்லாம் 
பத்தியுள்ள பத்தர்கட்கு - ஆத்தாளே 

பலிக்கும்பார் கண்டாயே ! 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் , அழுவது போன்ற ஒலியுடன் தத்துவங்கள் சிறப்பாகக் கூறப்பட்டுள்ளன் . 
அழுகண்ணிச்சித்தர் பதினென் சித்தர்களில் ஒருவர் , இவரது பாடல்கள் பெரிய ஞானக் 
கோவை எனும் நூலில் இடம் பெற்றுள்ளன . 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 1915 


சுவடி எண் : 957 - 


கருவூரார் பலதிரட்டு 


நூலாசிரியர் : கருவூரார் 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 37 ( 35-71 ) 


சுவ டியின் நிலைமை : மிகமிகப் பழுது 


பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 


அளவு : 23 , X 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 1000 . 


முழுமை 


தொடக்கம் 


பாடுகிறேன் பலதிரட்டு முடிவை யெல்லாம் 

பதறாமல் சிதறாமல் பண்பாய் மக்காள் 
பாடுகிறேன் சாத்திரமு மனைத்து பாசையெல்லாஞ் 

சுருக்சியொரு மாலையாக 


முடிவு 


பிரித்துக்கொள் தாமரையி னிலைபோ லப்பா 

பெரிதல்ல சிறிதாகப்பூசி யுப்பு முண்டு 
பிரித்துக்கொள் பூக்கசக்கில் ரெத்தம் போலும் 

பேறான நீலத்தில் நீலம் போலும் 
பிரித்துக்கொள் ரெண்டிலொன்று கொண்டுவந்து 

புகழாகச் சமூலந்தான் சாறு வாங்கி 
பிரித்துக்கொள் சூதமப்பா களஞ்சி பத்து 

பேர் பெரிய மனோசிலைதா னொன்று கூட்டே ! 


125 


முற்றும் 


குமரகுருபரன் துணை செய்ய வேண்டியது 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


அயச் 


இதில் , அஞ்சனம் , முதலை , குறட்டை , தாளகம் , தங்கச்செம்பு . குளிகை , 
செம்பு , வெள்ளி வித்தை . லிங்கம் , கழங்கு , முதலியன உள்ளன . 


2 


18 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசைஎண் : 1916 


சுவடி எண் : 


957 


கொங்கணவர் பலதிரட்டு 


நூலாசிரியர் : கொங்கணவர் 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 34 ( 72-121 ) 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


சுவடியின் நிலைமை : மிகமிகப் பழுது 
அளவு : 23 } x3 செண்டிமீட்டர் 


கி . எண்ணிக்கை : 1000 


குறை 


தொடக்கம் 


பில்லி சூனியத்துக்கு 
பேய்முது கூகம் வேர் நாயத்துக்கிழமை நாள் 
காப்புக்கட்டி கிழக்கே போர வேரைப் 
பலிகொடுத்துப் பிடுங்கி வந்து சிறுக 
மணியாகக் கோர்த்துத் தலையிலே கட்டிக்கொள்ளவும் . 


முடிவு 


நாக சுத்தி 
துத்தநாகம் இருபது விராகனிடை 
வில்லையாகத் திரட்டி செழுமலர்க் கொன்றை 
யிலை இலுமிச்சம் பழச்சாறு விட்டரைத்து 
கீழும் மேலும் பொதிந்து அகலச் சட்டி 
வைத்து மூடிச் சீலைமண் செய்து மூணு யெருவில் 
ஒரு புடம் , போடவும் . இப்படிப் பதினாறுபுடம் 
போட்டுக் கூட்டிக் கொள்ளவும் . 


காலம் 


முற்றிற்று . 


இல்லை 


குறிப்பு 

இதில் , 80 முதல் 96 வரை ஏடுகள் இல்லை . பல நூல்களிலிருந்தும் திரட்டப்பட்ட 
வைத்தியங்கள் இதில் இடம் பெற்றுள்ளன . 


இதில் , நாவடங்க , நெருப்பெடுக்க , மாட்டுப் புழு விலக , கீரை , மாங்கொட்டை , 
உடனே முளைக்க , சாதிலிங்கக் கட்டு , ரசக்கட்டு , மருந்தீடுக்கு , குன்மம் , கணம் , 
பித்தம் , பாண்டு , வெள்ளீயம் வெள்ளியாக , கெந்தகத் தயிலம் , கெந்தகத்தைச்செம்பு 
வாங்க , குளிகை . செந்தூரம் , முதலியன உள்ளன . 


17- வது தொகுப்பு 


வரிசை எண் : 1917 


சுவடி எண் : 


958 


அகத்தியர் பூரணம் - நானூறு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 


62 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7-9 வரிகள் 


அளவு : 43 X 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


வி . எண்ணிக்கை : 250 ) 


குறை 


தொடக்கம் 


.... 1 ... 


பூரணமாய் நிறைந்தபரி பூரணத்தைப் போற்றி 

பூரணத்தைப் பாடக் 
காரணமாய்க் கருவுருவா யெங்குந் தானாய் 

கண்மணியின் நடுவான கருணை தன்னை 


முடிவு 


சேரப்பா வெள்ளி செம்பு 


......... 


காரப்பா களங்கான லிங்கந் தன்னை 
கண்காணப் பத்திலொன்று தன்னைப் போட 


............ 


காலம் (தொடக்கத்தில் ) 


ரவுத்திரி வருஷம் புரட்டாசி மாதம் 20 -ஆம் தேதி இந்த ஏடு குருஞ்சேரியிலே 
யிருக்கும் வாத்தியார் ஐயர் அவர்க. சமூகத்துக்கு புதூரு திருமூர்த்தி எழுதியது . 
குறிப்பு 


இதில் , முன்னிரண்டு ஏடுகளில் மந்திரங்கள் எழுதப்பட்டுள்ளன . அடுத்து , திசவாய்வு 
நிலை , மோகனம் , மாரணம் , உச்சாடினம் ஆகிருஷ்ணம் , பேதனம் , சத்தி உட்பின் 
பெயர் , பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஈடு , பூத மாரணம் , தெரிசிங்கி வித்தை , 

சவ்வீர 
வைப்பு . ரச கற்பூரவைப்பு , பச்சைக் கற்பூரவைப்பு . முதலியன உள்ளன . 
ஏடுகள் முறிந்தும் ஒடிந்தும் உள்ளன , 


20 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1918 


சுவடி எண் : 959 


தெட்சிணாமூர்த்தி வாகடப் பிள்ளைத்தமிழ் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : தெட்சிணாமூர்த்தி 


ஏடுகளின் எண்ணிக்கை : 26 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 5-8 வரிகள் 


அளவு : 34x2 , செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 2000 


குறை 


தொடக்கம் 


சீர்மலிந்து வளர்ந்தோங்கித் 

திருமலியும் பொதிகைவளர் தேவதேவன் 
பாரிலங்கும் புவனசரா சரப்பிறவி 

நோயகலப் படிக்குஞ் செஞ்சொல்ப் 
பேரிலங்கும் வாகடப் பிள்ளைக் கவினதக் 

கருள் சொரிந்து பெருமை சேர 


முடிவு 


நெத்தியுங் குளிர்ந்து கண்ணும் 

மலம்போலக் காணு மாகில் 
சுத்திய பிடரி தொண்டை 

சீதம்போல் குளிர்ந்து காணில் 
பத்திய கழுத்துஞ் சூழப் 

பானியது போலே தோன்றில் 
குத்திடுஞ் சிலேற்பனம் நெஞ்சில் 

குறுகிடில் மரண மூன்றே ! 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , பிள்ளைத்தமிழ் அமைப்பில் மருத்துவம் பேசப்படுகிறது . செந்தூரம் , பற்பம் , 
முதலானதுகளை வைத்துப் பிள்ளைக்கவி பாடப்பட்டுள்ளது . ( பாயிரம் ) காப்பு , செங் 
கீரை , தாலம் , சப்பாணி , முத்தம் , வருகை , அம்புலி ஆகிய பருவங்களே உள்ளன . 
அம்புலிப் பருவத்தில் 8 பாடல்களே உள்ளன . 


பின்னர் வேறுவகையான செய்யுட்கள் உள்ளன . 


17 வது தொகுப்பு 


21 


வரிசை எண் : 


1919 


சுவடி எண் : 960 


வைத்தியத் திரட்டு 


நூலாசிரியர் : பலர் 


சுவடிகளின் நிலைமை : மிகமிகப் பழுது 
அளவு : 

33X4 செண்டி மீட்டர் 
கி . எண்ணிக்கை : 10,000 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 250 
பக்கத்திற்கு : 8-10 வரிகள் 
எழுத்து : தமிழ் 
குறை 


தொடக்கம் 


பஞ்ச கல்லியாணி கிருதம் 


கருநொச்சிவேர் 
பெருங்குரும்பை வேர் 
சிகப்புக் கொடி வேலிவேர் 
காடப்பை வேர் 


மிளகுதாளிவேர் 
கருந் தும்பை வேர் 
கடுமுடுக்கி வேர் 
அவில்ப்பொ.... வேர் 


முடிவு 


கிராம்பு கசகசா தாளிசமு மாக்கி காயம் 
வடிவாக இளவருப் பாய்ச் சூரணித்து 
வளமாக வகைக்கு ஒரு பலந்தான் கூட்டே 
கூட்டியே யிரண்டு மொன்றாய்ச் 
சேர்த்துக் கொண்டு 

குறையாமல் ஒருபலஞ்சீ ... 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , ஆதியெண்ணை முறை , சன்னிக்கு மேல் பூசத் தயிலம் மகாசிந்தாதி 
யெண்ணெய் , தாமிர செந்தூரம் . கபாடலேகிய முறை , மேகம் இருபதுக்கும் நவனீதம் 
நயன ரோகம் தொண்ணூறுக்கும் கனக தாம்பிராதி மாத்திரை , கண்படலத்துக் க் 
குளிகை முறை , பாசாணபற்பம் , துருசுச் சுன்னம் , சூதகக்கட்டுக்கு மாத்திரை . 
பதங்க முறை , அப்பிரக செந்தூரம் முதலான பல தலைப்புக்கள் உள்ளன . 

நல்ல முறையாகக் காணப்படுகிறது . 


22 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1920 


சுவடி எண் : 961 - a 


நந்தீசர் அப்பிரகச் சுன்னம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : நந்தீசர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 10) 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 31X4 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 250 


குறை 


தொடக்கம் 


கேளப்பா நீதான் கெடியான மேகங்கள் 
கேளப்பா யென்பதும் கெடியாகத் தீர 
கேளப்பா நந்தி கிருபையாய்ச் சொன்னது 
கேளப்பா மேகம் கெடிதான ரோகமே ! 


1 


முடிவு 


தோஷங்கள் தொண்ணூறும் சொகுசுடன் தீரும் 
தோஷங்க ளப்பா தூர விலகிடும் 
பாஷையாய்ச் சொன்னேன் பார்த்து அறிந்திடு 
பாசை பரிக்கும் பகருவே னப்பனே ! - 79 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , மேகம் , அப்பிரக அனுப்பானம் , உள்சுரம் முதலியன கூறப்பட்டுள்ளன . 


23 


17 - வது தொகுப்பு 
வரிசை எண் : 1921 


சுவடி எண் : 


961 - b 


வைத்தியத் திரட்டு 


நூலாசிரியர் : பலர் 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை: 9 

( 11-19 ) 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 


அளவு : 31x4 செண்டிமீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி , எண்ணிக்கை : 200 


குறை 


தொடக்கம் 


சிந்தாதி லேகியம் 


செப்புகிறேன் சிந்தாதி லேகி யத்தை 

சீரான சங்கம் வேர் பலந்தா னைந்து 
ஒப்பில்லாக் கொடிவேலி சமனாய்த் தூக்கி 

உரலிலிடித் தோர்பாண்டத் துள்ளே யிட்டு 
தப்பில்லா நீர்படிதா னாலு பத்து 

தயவாக அளந்து விட்டுத் தணலை மூட்டி 


முடிவு 


காகளஞ்சி -1 இவைகளைக் கல்வத்திலிட்டுப் பொடித்து 
அத்திக் கள்ளின் நீர்விட்டனாத்து குளிகை யாக்கி 
அத்தி வெள்ளத்தி லுரைச்சு முளிப் பஞ்ச சுரரை 
காசடையிட்டு ரெண்டு நேரமும் அரைமண்டலம் 
கொண்டால் பிரமேகம் 21 தீரும் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , பூரணாதி லேகிய முறை , முகவாத சன்னிக்கு எண்ணெய் முறை , சன்னிக் 
குத் தயிலம் , தீப்பட்ட புண்ணுக்குத் தயிலமுறை , சுரத்துக்கு சடங்குக் குடிநீர் , அமுதாதி 
கிசாயம் , தெசமூல கிசாயம் , சின்னோலப்ப வாதி கிசாயம் , சஞ்சீவிச் சூரணம் , பிரமேக 
ரோகிக்குச் சூரணம் , அப்பிரக பஸ்ப முறை , பிரமேகத்துக்கு நீலூரியாதிக் குளிகை 
முதலியன உள் 2 ன . 


24 


தமிழ்ச் சுவடி சளின் 


வரிசை எண் : 1922 


சுவடி எண் : 


962-3 


அகத்தியர் குளிகை - பதினாறு 


பொருள் : 


மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 
சுவடியின் நிலைமை : மிகமிகப் பழுது 
அளவு : 31x4 செண்டி மீட்டர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 3 , ( 20-23 ) 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


இ எண்ணிக்கை : 


150 


குறை 


தொடக்கம் 


கேளப்பா புலத்தியனே ரசத்தின் போதங் 

கெடிபட்ட சிவனைப்போல் வார்த்துக் கொண்டு 
தாளப்பா பூசை செய்யக் கயிலாச போதர் 

தப்பாமல்ச் சதகோடி கால மாக 


முடிவு 


வெள்ளென்றே வைத்துண்ணு ரெண்டொன் றுக்கு 

வேதிக்குங் காயசித்தி வசம தாச்சு 
துள்ளேதான் பணவிடையாய்க் கொண்டு தேறு 
யுத்தமமாம் புலத்தியனே யோகி யாச்சே . -16 
அகத்திய மகாமுனிவ ரருளிய 

ரச குளிகை முற்றும் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , ரசமணி செய்முறை , அதன் பலன் முதலியன பேசப்படுகின்றன . 


25 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 1923 

சுவடி எண் : 962- ம் 
அகத்தியர் குளிகை பதினாறு 

பொருள் : மருத்துவம் 
நூலாசிரியர் : அகத்தியர் 

ஏடுகளின் எண்ணிக்கை : 3 ! 22 26 ) 
-சுவடியின் நிலைமை : மிகப் பழுது 

பக்கத்திற்கு : 7 வரிகள் 
அளவு : 31X 4 செண்டி மீட்டர் 

எழுத்து : தமிழ் 


முழுமை 


கி எண்ணிக்கை : 150 
குறிப்பு 

இது , முன் பிரதி போன் மது , 


வரிசை எண் : 1924 


சுவடி எண் : 1963 


சட்டை முனியார் ஞானம் 


நூலாசிரியர் : சட்டை முனியார் 
சுவடியின் நிலைமை : மிகமிகப் பழுது 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 280 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


அளவு : 24 x 3 செண்டி மீட்டர் 


எண்ணிக்கை : 3500 


குறை : 


தொடக்கம் 


மூல முதலாறுதலங் 

• நின்ற மேலாறு யெழுத்து நோக்கி 


முடிவு 


சாணென்ற வுடம்புக்கு அமுதத்துப் போவேன் பார் 
உலுத்தனுக் ச் சொன்ன .............. மன்ன 

நரகந்தானே -94 
நரகமென்ன பெண்மேலே ஆசை விட்டு 

( அடுத்த ஏட்டில் ஒரு சக்கரம் மட்டும் உள்ளது ) 


காலம் 


இல்லை 
குறிப்பு 

இதில் , சுரக்குளிகை , காந்த பற்பம் , முதலியன் பேசப்படுகின்றன . 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1925 


சுவடி எண் : 964 


சுந்தரானந்தர் நாற்பத்தெட்டு 


பொருள் : சோதிடம் 


நூலாசிரியர் , சுந்தரானந்தர் 


சுவடியின் நிலைமை : மிகமிகப் பழுது . 
அளவு : 29X3 செண்டி மீட்டர் 


ஏடுகளின் எண்ணிக்கை , 13. 

{ 10--22 ) 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


கி , எண்ணிக்கை : 300 . 


முழுமை : 


தொடக்கம் 


ஹரிஃ ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை 


செங்கதிரவன் சசிசெழுந் தரணி பாலன் 
பொங்குபுத னிந்திரகுருவே புகரு மாகத் 
தங்குசனி தொடரவு தங்களை வணங்க 
துங்குமிகு வாழ்வொடு சுகங்கள் பெறுவானே ! 


முடிவு 


இனி 


தான மீனமதில் நாலாம் பாதம் 
யேந்திழையாள் கவிழ்ந்துதான் பிறக்கும் பாரு 
கனிவாக ஒருபத்து நாற்பத் தாறில் 

கண்டமுண்டு கடந்துவிட்டால் எழுபத் தாறில் 
அனியாயஞ் செய்யவுமே மனது மில்லை 

அன்புடனே தானதன்மம் அனேகஞ் செய்யும் 
தனிமையுடன் பெரியோர்கள் உறவுண் டாகும் 
சங்கையா லக்கினத்தின் பாதந் தானே ! 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

கல் . சிெ லக்கினங்களுக்குண்டான பலன்கள் கூறப்பட்டுள்ளன . 


17 - வது தொகுப்பு 


27 


வரிசை எண் 

. 1926 


சுவடி எண் : 965 


தெட்சிணாமூர்த்தி வைத்தியம் - முப்பத்தாறு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : தெட்சிணாமூர்த்தி 


ஏடுகளின் எண்ணிக்கை : 10 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 10-12 வரிகள் 


அளவு : 181X3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை: 300 


முழுமை 


தொடக்கம் 


பாரப்பா செம்புனுட வேதை கேளு 

பரிவான தாம்பிரத்தைக் குகையில் வைத்து 
சேரப்பா மதியுப்பு பலமே போடு 

சேர்ந்துருக்கும் போதினிலே மருந்து கேளு 
காரப்பா அண்டமது பலமோ ரெண்டு 

கட்டு நவச் சாரயது ரெண்டு போடு 
சீரப்பா கல்வத்தி லரைக்கத் தூளாம் 
சிறந்த பொடி மேல்கார மறைதான் போடே - 1 


முடிவு 


ஆமது கஷாயத் துள்ளே 

பதனமாய் இருந்துக் காச்சி 
வாமிது பாகுப் போல 

வயித்திய போது மேயை 
ஓமது விட்டுக் கிண்டி 

யுத்தம் லேகி யத்தை 
தாமது பதனம் பண்ணி 

புன்னைக்கா யள - தானே ! 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் , 29 செய்யுட்களே உள்ளன . பின்னர் நவசித் தூள் நூறு , இருபத்தேழு 
நட்சத்திரத்துக்கு , திசை மூலத்துக்கு முதலியன உள்ளன . 


. 


இது , எமது சுவடி எண் . 324 -- C / D. 638 


அகத்தியர் - 36 போன்றது . 


28 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரினச எண் ; 1927 


சுவடி எண் : 966 


வஸ்த்துப் பெண் 


பொருள் : இரசவாதம் 


நூலாசிரியர் : அறியக் கூடவில்லை 


ஏடுகளின் எண்ணிக்கை 14 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 9-10வரிகள் 


அளவு : 40 x 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 600 


குறை 


தொடக்கம் 


ந்த ரீசவாதப் பெண் 
மோக பூரண சந்திரோ தையத்தைப் பார் 
............ த்தி யிருநூ றாய்ந்து 
அரன் சொன்னா ரதிலிந்த யிருநூறுந்தான் 


முடிவு 


சயிலமதுபோல் வடித்துத் தயிலத் தாலே 

தானரைத்துக் கோரை படர 
மண்டை ஓட்டில் பூசி ஓட்டைத் 

தீப முகத்திலே கவிழ்த்தி மையை யெடுத்து 
மாவி லிங்கஞ் சிமிளில் 


.... 


.... 


காலம் 


| 


இல்லை 


குறிப்பு 


இதில் , தலைப்பு ஏடு முறிந்துள்ளதால் , தலைப்பு காண இயலவில்லை . மிக மிகப் 
பழுதடைந்துள்ளன 


. 


17 - வது தொகுப்பு 


29 


வரிசை எண் 


. 


1928 


சுவடி எண் : 967 


வைத்தியமும் மந்திரமும் 


தூலாசிரியர் : அறியக்கூடவில்லை 
சுவடியின் நிலைமை : மிகமிகப் பழுது 
அளவு : 27 x 4 செண்டிமீட்டர் 
கி . எண்ணிக்கை : 600 


பொருள் : மருத்துவம் - மந்திரம் 
ஏடுகளின் எண்ணிக்கை: 14 ( 46 - ஆம்ஏடுமுதல் ) 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் 
எழுத்து : தமிழ் 
குறை 


தொடக்கம் 


வந்து அந்தப் பட்டையைத் தலைப்பெற்று 
பெத்தவள் முலைப்பால் விட்டரைத்து 
உண்டை பண்ணிப் பின்னும் சேர்க்கு மருந்து 

நீன்று சாணுங் கீ நீலம் 
புரண்டடி வெள்ளை பாசான மு 


. | + 


முடிவு 


முந்தி ( ரி ) ப்பழம் 
நெல்லிக்காய் 
விலாமிச்சம் 
சர்க்கரை பலம் - 5 
வெல்லம் பலம் - 2 
கருப்பட்டி பலம் - 2 
நெய் படி - 1 


காலம் 


ல்லை 


குறிப்பு 


இது , 46 - ஆம் ஏடு முதல் தொடங்குகிறது , இடையிடையே சக்கரங்கள் உள்ளன . 
இதில் விறும ........ ... தயிலம் சுப்பிரமணியர் குருமொழி , சுப்பிரமணியர் சக்கரம் ,, 
மரண சக்கரம் , எதிராளியிலுடைய வாதம் எழும்பாமல் இருக்க , யெந்திரத்துக்கு 
பிராணப் பிரதிட்டை , பெரிய கருப்பன் உபதேசம் , வீரவாகுத் தேவர் வாக்கியம் 
முதலியன உள்ளன , 


30 


தமிழ்ச் சுவடிகளின் 
சுவடி எண் : 968 


வரிசை எண் : 1929 


சவுமியசாகரம் - ஆயிரத்திருநூறு 


பொ குள் : மருத்துவம் 
நூலாசிரியர் : அகத்தியர் 

ஏடுகளின் எண்ணிக்கை : 138 

இடையில் 18 ஏடுகள் இல்லை. 
சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 

பக்கத்திற்கு 7-9 வரிகள் 
அளவு : 38 x 3 செண்டி மீட்டர் 

எழுத்து : தமிழ் 
கி . பெண்ணிக்கை . 6000 

குறை 
தொடக்கம் 

காப்பு 
சோதியெனும் மனோன்மணியைத் தியானம் செய்து 

சுகமான சவுமியசா கரத்தைப் பாட 
ஆதியெனுங் கணபதியும் வல்லபையங் காப்பு 
அரசான பிரமனொடு சரசுபதியுங் காப்பு 

நூல் 
மணியான ரவிமதியுஞ் சுளினை காப்பு 

மகத்தான வேதியர்தன் பாதங் காப்பு 
சனியான நால்வேதம் அந்தங் காப்பு 

கருணைவளர் சாத்திர ம றாறுங் காப்பு 
முடிவு 

கனிபொதிகை முனியுரைத்த சவுமிய சாகாஞ் 

சருவகலைக் கியான ஞானந்தான் 
நனிபெரு சாலமிகு பரிபூரண சூத்திரம் 

ரசவாத மாகத்தனி மொழியாம் கிரந்த 
தனிமொழியாம் கிரந்தத்துக் குரையே செய்த 

சாத்திரமைந்துங் கிடையாத தன்மை யாலே 
மனுடர்பல நூல்திரட்டி முனிதன் போல 
வகுத்தாரே காண்டங்கள் பலவாய்த் தானோ ! 1200 
குருபாதார விந்தமே கெதி 
சவுமிய சாகர முந்ெதது 

முற்றும் 

குருவே துணை , 
காலம் 

இல்லை 
குறிப்பு 

இதில் , சாத்திரம் வந்த வகை , சீஷாள் பணிவிடை , சாட்சி அறிய , தத்துவ வழக்கம் , 
கணடதி தியானம் , சுப்பிரமணியர் தியானம் , வயிரவர் தியானம் , சிவசக்தி தியானம் , 
சரியை , கிரியை , யோகம் , ஞானம் , ஆறுவகை முத்திரை, முத்திரையி 

அடை 
யாளம் , ரவிமதி , முப்புச் சுன்னம் , அண்டச்சுண்ணம் முதலியன உள்ளன . 

இது , எமது சுவடி எண் 348 / D. 691 போன்றது , 


.... 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 


1930 


சுவடி எண் : 969 


வைத்திய பூரணம் 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 55 


நூலாசிரியர் : அகத்தியர் ? 
சுவடியின் நிலமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு 7-8வரிகள் 
எழுத்து : தமிழ் 


அளவு : 40 x 4 செண்டிமீட்டர் 


எண் : 


2000 


குறை 


தொடக்கம் 


பூரணமாம் நிறைந்தபரி பூரணத்னதப் போற்றி 

புகழ்பெரிய வைத்தியபூ ரணத்தைப் பாட 
காரணமாய்க் கருவுருவாய் யெங்குந்தானாய் 

கண்மணியின் நடுவான கருணை தன்னை 
யாரணமாம் முக்கோணம் நடுவே நின்ற 

அம்பரத்தை யனுதினமும் அறிவாய்ப் போற்றி 
வாரணமா முகத்தோனை யனுதினமும் போற்றி 

மகத்தான வேதியனை வணங்கி னேனே ! 


முடிவு 


கொள்ளவே 


...... 


............ 


..... 


விள்ளவே மறுபடியும் கிசாயத்தில் தாக்கு 
.......தைப்பு சன்னிவேர் வையுத் தமனே 

சி களஞ்சி கொள்ளு 
மைந்தனே . 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் , நூல்விபரம் , பெருநூல் காவியப் புகழ்ச்சி , நாடி கீழு மேலும் மீறியோடும் 
விதம் , குரு நாடியிருக்குமிடம் பஞ்சநாடிகளிருக்குமிடம் , மரண நாடி 

வாயுவுக்கும் 
மந்தத்துக்கும் , கெற்பிணிக்கும் வியாதி நாடி முதலியன உள்ளன . 


32 


தமிழ்ச் சுவடி கவின் 


வரிசை எண் : 19g1 


சுவடி எண் : 970 


அகத்தியர் வைத்தியம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 40 


சுவ உயின் நிலைமை : மிக மிகப் பழுது . 


பக்கத்திற்கு : 7.8 வரிகள் 


அவவு : 40X3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . ஈண்ணிக்கை : 1400 


குறை 


தொடக்கம் 

வென்னீரில் வெண்ணை தனில் வெருகடிதான் கொள்ள 

வேறான கிராணிவகை யுதிர வாய்வு 
பன்னீரில் முகவாயுவு வாத மெல்லாம் 

பாக்குமடா திரட்சாதி சூரணந்தான் கேளு 
தண்ணீரும் பேரிச்சு முந்திரிகைப் பழந்தான் 

தவமான அதிமதுரம் முக்கா 6 .. ளை 
நன்னீரும் நெல்பொரியும் முத்தக் காசு 
நலமான யேலமொடு கிராம்புங் கூட்டே -- 122 


முடிவு 


.... 


மூள்கவே வியாதியெல்லாம் கடலே புக்கும் 
முக்கியமா யகஸ்தியர் .. 

பண்ணு 
நெகிழவே தியானமது யெந்நேரம் பண்ணு 

நேரான தேவியைத்தான் தியானம் பண்ணு 
தவறாது வியாதியெல்லாம் தவறுண்டே போகும் 

மகிழயிந்த வயித்தியமே செய்தா ( யானால் ) 
...... யகற்றி லொப்பாரு யீசன் முற்றே ! 
அகத்தியர் பாடியவைத்தியம் முகிந்தது 

முற்றும் 

குருவே துணை 
காலம் 


359 


இல்லை 
குறிப்பு 

இதில் , திராட்சாதிச் சூரணம் , அசுவகெந்திச் சூரணம் , கண்டாத்திரிச் சூரணம் ! 
தாளிச பத்திரிச் சூரணம் , பஞ்ச தீபாக்கினிச் சூரணம் , அசுவகெந்தி , குமரித்தயிலம் , 
மேகத்துக்குத் தயிலம் , பித்த வெட்டை , அஸ்த்தி சூட்டுக்கு , வரண்ட மேகத்துக்குத் 
தயிலம் முதலியன உள்ளன . 


17 - வது தொகுப்பு 

33 
வரிசை எண் : 1932 

சுவடி எண் : 971 
அகத்தியர் சாலத்திரட்டு 2 - ஆம் காண்டம் 

முன்னூறு 

பொருள் : மருத்துவம் 
தூலாரிரியர் : அகத்தியர் 

ஏடுகளின் எண்ணிக்கை : 60 
சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுதுபட்டது 

பக்கத்திற்கு : 10-11 வரிகள் 
அளவு : 26 x 4 செண்டி மீட்டர் 

எழுத்து : தமிழ் 
கி . எண்ணிக்கை : 1400 

குறை 
தொடக்கம் 

நாகரசம் 
காண்டமென்ன நாகரசஞ் சொல்லக் கேளு 

கடியகோ டகசாலை கொடுப்பை வீறி 
ஆண்டகொடு வேலிசா ரணையின் சாறும் 

அப்பனே செருப்படிச்சார் நாமங் கூட்டி 
பிண்டசட்டி யில்வார்த்து நாகம் வாங்கி 

விளம்பியசா றுடன்கலந்து எரிப்பாய் சாமம் 
முடிவு 

சொல்லிய காண்டந் துகைவழி நாலும் 
சல்லியத் தோடே ....... ம் பச்சணி 
பல்லியம் பட்டியம் பெத்துப் 
பல்லியங் கொட்டிப் பாராளு வார்களே ! - 229 
ஆளுவாய் .. 

துடருமே வுன்னை 
கேளு ...... 

ப்பது முற்றே ! - 300 
தெட்சணாமூர்த்தியருளிய சாலம் 
பெருநூல் ஆயிரத் திருநூறு 
காண்டம் .. 

........சாலத்திரட்டு 

சிகசாலவிதி முற்றும் 
காலம் 
தொள்ளாயிரத்து ... .... வருடம் சித்திரை 

மாதம் 
21 - ஆம் தேதி சுக்கிரவாரமுந் திரு .... 
பாலக்காடு அங்காடிப் பரத்தி லிருந்து 

கொல்லம் வந்து 
யிருக்கிற வைத்தியம் , சிதம்பரம் . 
காண்டம் ஆயிரத் திருநூறும் முகிந்தது , முற்றும் 

குருபாதமே கெதி 
மனோன் மணித்தாய் துணை 
சுப்பிர மணியக் கடவுளர் துணை 

அகத்தீசுபரர் பாதாரவிந்தமே கெதி 
குறிப்பு 

இதில் துரிசுச்சுன்னம் , சவுக்காரச் சுன்னம் , மருந்து சுத்தி , பொரிக்காரக் கட் ) , 
அயச் செம்பு , தாம்பிர பற்பம் . கெவுரிச் செந்தூரம் முதலியன உள்ளன . 

இடையிடையே ஏடுகள் இல்லை . பயனற்ற நிலையில் ஏடுகள் உள்ளன . 


. 


ழுமாக 


3 


34 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசைஎண் : 1933 


சுவடி எண் : 972 - a 


அகத்தியர் பெருநூல் 1200 


நூலாசிரியர் : அகத்தியர் 
சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 
அளவு : 40X4 செண்டி மீட்டர் 
கி . எண்ணிக்கை : 2000 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை: 52 
பக்கத்திற்கு : 7-9 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


முழுமை 


தொடக்கம் 

ஆயிரத் திருநூறு முன்னூ லாய்ந்து 

வௌங்கிய நட்சேத்திரம் பகர 


முடிவு 


தீவினைக ளாகாதே செடம்போக்காதே 


பண்டுசொன்ன குருமுறையை 


வயித்திய நூல் காண்ட முற்றே 


- 300 


காலம் 


சிவசுப்பிரமணிய தேவாய நமா 

கணபதியே நமா 
தெட்சணாமூர்த்தி லட்சிப்பார் ........... 


இல்லை 


குறிப்பு 

மிக மிகப் பழுதடைத் 
இதில் , முன்னர் வைத்தியம் எழுதிய ஏடுகள் 8 உள்ளன . 
துள்ளதால் செய்தியறிய இயலவில்லை 
இது . மிகவும் பழுதடைந்தும் , 

ஏடுகள் தலைதடுமாறியும் , தலைப்புப் பகுதி 
பூச்சியரித்திருப்பதாலும் செய்திகள் அறியமுடியவில்லை . பக்க எண்கள் வெவ்வேறு 
விதமாக உள்ளன . ஏடுகளின் கடைசிப் பகுதி முறிந்தும் , ஒடிந்தும் பூச்சியரித்தும் 
உள்ளன . 


35 


17 வது தொகுப்பு 


வரிசை எண் : 


972 - b 


1934 


சுவடி எண் : 


அகத்தியர் பெருநூல் - வாத காண்டம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : ஆகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 35 ( 53-87 ) 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7-9 வரிகள் 


அளவு : 40X4 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


முழுமை 


கி . எண்ணிக்கை : 1500 


தொடக்கம் 


நாகக் கட்டு 


காண்டமென்ன நாகரசஞ் சொல்லக் கேளு 

கடியகோ டுகசாலை கொடுப்பை வீளி 


முடிவு 


அரைந்திருந்த வாதமுறை கருவை யெல்லாம் 

ஆனந்த முலகுரு அருளால் வாய்க்கும் 
பரைந்திருந்த 

பரவெளிக்கும் கடைதிலைக்கும் காப்பே முற்றே ! 


......... 


............ 


597 


வாத காண்டம் முற்றும் 
அகத்திய முனிவர் பாதார விந்தமேதுணை . 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , துரிசுநீர் , நாகக்கட்டு , ஆறுவகைச் செந்தூரம் , பஞ்சலோக வேதை . சூதக் 
கட்டு , மூலிகைத் தயிலம் , லிங்கமெழுகு , முள்ளெலி ரசமணி , கெந்தகத் தயிலம் , உப்பு 
செயநீர் . அயச்செம்பு , தலையோடு , ரசசுன்னம் முதலியன உள்ளன . 

கடைசி ஏட்டின் பின்பக்கம் சக்கரங்கள் உள்ளன , உச்சாடினம் , சிதம்பர தம்பனம் , 
மோகனம் , மாரணம் , பேதனம் ஆகியவைகட்குரிய சக்கரங்காளகுமிவை . 


36 


தமிழ்ச் கவடிகளின் 


வரிசை எண் : 1935 


சுவடி எண் : 972 - c 


அகத்தியர் சாலத்திரட்டு இந்திரசாலம் 

3 - ஆம் காண்டம் 


பொருள் : மருத் துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை 44 


நூலாசிரியர் : அகத்தியர் 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 40 X 4 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 1600 


குறை 


தொடக்கம் 


காப்பேது வாதங் கடந்தகுரை பாடத் 
தாப்பேது சாலத்தைச் சாற்றவே - மாப்பேது 
வாதநூல் முன்னூறுங் கார்த்து சரிதான் 
வேதமே சொல்லி விளம்பு 


முடிவு 


விளம்புவான் யிருதலையின் மணிதான் 

மாபக்கத்து 
X X X X 

X 
மத்தியி லெலும்பொன் றுண்டு முன்னானை 

நீலவற்ண மொக்குந் தானே ! --843 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் , கரிக்குருவி அஞ்சனப் பொடி , அஞ்சா பேருக்கு , திக்குபந்தனம் , அட்டாங்க 
அகோர மந்திரம் , திருட்டுப்பிடிக்க , தம்பன வினோதம் , சபை 

கலையாமல் இருக்க , 
அரையாப்புக்கு மருந்து முதலியன உள்ளன . 

இதில் சுவடி எண் 972 - a அகத்தியர் ஆயிரத்து இரு நூறின் செய்யுட்களிலிருந்து 
இதுவரை தொடர் எண்களாக உள்ளன . 

இதன் பின்னர் 26 உதிரி ஏடுகள் உள்ளன . 


37 


7 - வது தொகுப்பு 


1936 


வரிசை எண் : 


சுவடி எண் : 


973 ) 


அகத்தியர் 205 


பொருள் : மருத்துவம் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 51 


நூலாசிரியர் : அகத்தியர் 
சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


அளவு : 31X3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி எண்ணிக்கை : 1000 


குறை 


தொடக்கம் 


பூரணமாம் மும்மூலப் பொறியிற் சூடாய் 

புகையெழும்பி மேகமதாய்ச் சிரசில் சூடாய் 
காரணமாம் நீர் கலந்தால் கண்ணில் ரோகம் 

கனலெழுந்த வாயுவினால் சூலை ரோகம் 


முடிவு 


சஞ்சீவி போலேயிந்த நூலைச் சொன்னேன் 
-சண்டாளப் பயல்களுக்கு 
............. 

204 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , இரும்பு பற்பம் , தாம்புர பற்பம் , ரச பற்பம் , வெள்ளி பற்பம் , காரீய பற்பம் . 
வெங்கல பற்பம் , பொரிக்கார பற்பம் , சாத்திரவேதி பற்பம் , கீழ்க்காய் நெல்லித் தயிலம் , 
பேதிக்கு மருந்து , குருந்தொட்டி கசாயம் , வெப்பாலரிசி கிஷாயம் , வில்லைவேர்க் கசாயம் 
முதலியன உள்ளன 


இது எமதுசுவடி எண் 311 ( e ) / D - 566 , எண் 323 -e/ D_622 போன்றது 


38 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


1937 


சுவடி எண் : 974 


வைத்தியத் திரட்டு 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 13 


நூலாசிரியர் : பலர் 


சுவடியின் நிலமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு 2-5 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


அளவு : 


31 x 3 செண்டி மீட்டர் 


கி . எண் : 


150 


குறை 


தொடக்கம் 


முறி 


யெட்டிக்கு - நவ்வல் 
சேராங்கொட்டைக்கு கொப்பரை 
குன்றிமணிக்கு வெங்காரம் 
ஊமத்துக்கு தாமரைக் கிழங்கு 
பாசாணத்துக்கு 


- 


- 


மிளகு 


முடிவு 


தாளகம் சாதிலிங்கம் ரச கற்பூரம் பாஷாணம் 
கெந்தகம் மனோசிலை இவ்வளவும் 
பசுவின் பாலில் போட்டு நாலுசாமம் 
யெரிக்கச் சுத்தியாகும் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , பலவிதமான இரும்பு பஸ்பம் , காந்த பற்பம் , வெள்ளீய பற்பம் . காரீய 
பற்பம் , வெங்கல பற்பம் , பித்தளை பற்பம் , பலகறை பற்பம் , நாக பற்பம் , வெள்ளி 
பற்பம் , கெந்தக பற்பம் , மண்டூர பற்பம் , தாளக பற்பம் , முதலான 

பற்பவகைகள் 
கூறப்பட்டுள்ளன . 


17 - வது தொகுப்பு 


39 


வரிசை எண் : 1938 


சுவடி எண் : 975 


வைத்தியத்திரட்டு 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 15 


நூலாசிரியர் : பலர் 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு 5-7 வரிகள் 


அளவு : 16 } x 31 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 600 


குறை 


தொடக்கம் 


தொண்ணூற்றாறு வாயுவுக்கும் 


வீரம் கழஞ்சி -4 , முலைப்பாலிலும் , மேனிச் சாறும் 
சுருக்குக் கொடுத்து மேற்படிசாறுகளை விட்டு 
அறைக்கிற போது வெடியுப்புக் கூடச் சேர்த்து 
நன்றாய் அரைத்து வில்லைதட்டிக் காயவைத்து 


முடிவு 


பெருங்காயம் பலம் 3 கூடப்போட்டு அரைத்து 
குளுவை செய்து வைத்துக்கொண்டு ஒவ்வொரு 
உருண்டை காஞ்ச வெல்லத்தில் கொடுக்கவும் 
பதினெட்டு சன்னியும் தீரும் - வேறு 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , கண்ணில் நீர்வடிந்தால் , சுரத்துக்குக் கிசாயம் . நீர்க்கடுப்பு வேகம் , 
கரப்பானுக்கு , நரம்புச் சிலந்திக்கு மருந்து , கரப்பானுக்கு மருந்து . முகவாத சன்னிக்கு . 
நீரழிவுக்கு, கிருகைக்குத் தயிலம் , காந்த செந்தூரம் . சகல பிரப்பாட்டுக்கு , சுரத்துக்கு 
மருந்து முதலியன உள்ளன . 


40 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1939 


சுவடி எண் : 976 


இராமதேவர் பட்சணி 


216 


பொருள் : சோதிடம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 4 


நூலாசிரியர் : இராமதேவர் 


பக்கத் : 6-8 வரிகள் 


சுவடியின் நிலைமை : மிகமிகப் பழுது 
அளவு : 221x 2 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி , எண்ணிக்கை : 1000 


குறை : 


தொடக்கம் 


...... 


காப்பு 
வேகமா நெறிசேரும் வினையமுந் 

.... போற்றுவாம் 
ஸ்ரீ வீரபழனிமலை வேலாயுத சுவாமி துணை 

நூல் 
ஆதியந்த மெய் நிறைந்தசோதி பாதம் 

அகண்டபரி பூரணத்தின் அறிவைக் கூட்டி 
பாதியாய் முப்பொருளு மூன்று மொன்றாய் 
பரவெளியாய் நின்றபரா பரையின் பாதம் 


முடிவு 


அறையிரேன் தலைகீழாய் புதைத்து வைத்து 

அப்பனே கண்டத்தின் வழிய 
பறையிரேன் சொ 

கருவைந்துங் கேளு 
பாங்காக வார 

பின்பு 
நிறை ...... 


.......... 


184 


காலம் 


இல்லை 


இதில் , சவுக்காரம் , வழலைக்கட்டு , சுக்கிலம் , சூதக்கட்டு வெடியுப்புச் செயநீர் , 
சாரச் சுன்னம் , துருசுச் சுன்னம் , காந்தக் கிண்ணம் , அயச்செம்பு , கரியுப்புக்கட்டு , கல் 
லுப்புத் தயிலம் , சாதிலிங்கக்கட்டு , தாளகச் சுன்னம் முதலியன உள்ளன . 

இது , எமது சுவடி எண் 324- e , D 640 போன்றது . 


27 - வது தொகுப் 


ரிசை எண் : 


1940 


சுவடி எண் : 977 


போகர் வைத்தியம் ( எழுநூற்றுத்திரட்டு )) 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : போகநாதர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 35 


சுவடிகளின் நிலைமை .. மிக மிகப் பழு 


பக்கத்திற்கு : 6-8 வரிகள் 


அளவு : 191 x 3 செண்டிமீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 700 


குறை 


தொடக்கம் 


அகண்டபரி 


: 


ஆனந்த மெயி நிறைந்த ஆயி பாதம் 

பாதம் 
வானந்த மாகி நின்ற கணேசன் பாதம் 

.... மூலத்தில் நந்தி பாதம் 
தானந்த மாகியதோர் காலாங்கி பாதம் 

சனகருட வியாக்கிரமா பதஞ்சலியின் பாதம் 


மடிவு 


தன்னதினால் மடபதிகள் சாத்திரத்திலில்லை 

சண்டாளர் கைகொடுக்கில் இந்த நூலை 
மன்னதினால் குடுத்தோ -ரந்த செய்தி 

மாண்டிறந்து கடுநரகில் வீழ்வார் தானே ! 


- 123 


( இதன் பின்னர் மருத்துவம் எழுதிய ஏடுகள் 2 உள்ளன ) 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , தலைப்பகுதி அரித்திருப்பதால் தலைப்புக்கள் காண இயலவில்லை . 
எமது சுவடி எண் 306 / D 549 போன்றது , 


42 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 194f 


சுவடி எண் : 


978 


வைத்தியத் திரட்டு 


நூலாசிரியர் : பலர் 


மிக மிகப் பழுது 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 1.5 
பக்கத்திற்கு : 5-7 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


வடியின் நிலைமை : 

20x 2 செண்டி மீட்டர் 
கி எண்ணிக்கை : 2000 


ளவு : 


குறை 


தொடக்கம் 


........... 


வெள்ளப் பூண்டு இது முணும் கசக்கி ..... 
... - ... கு நாசியிலே மோர்ந்தக்கால் நிற்கும் 
இவையது ......... மிளகு வெள்ளப் பூண்டு 
மிளகாய் மஞ்சள் யிட்டு 


முடிவு 


கண்டைக் குடைச்சலுக்கு 


நல்லெண்ணெய் படி 11 வெள்ளெருக்கு . 
வேர் ஆதிவாரனாள் சத்தி வாங்கி வந்து.......... 
வச்சு சாம்புறாணி போட்டு தூபம் கொடுத்து ... 
பிறகு அந்தவேரை வெட்டி பட்டையைத் .......... 
ங்காயிம்தியாரி சாந்து அரைச்சுக் கொண் .......... 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , கெந்திக்குப் புகை காட்ட , கிரந்தி சூலைக்கட்டுக்கு மருந்து , வயறு கடுப் 
புக்கு , சீதக்கட்டுக்கு , கடுப்புக்கு , நீர்க்கோர்வை , மகோதரத்துக்கு கியாழம் , வயறு 
கழிச்சலுக்கு , வயறு கடுப்புக்கு உண்டை, அவிசாரி கெற்பம் விழ , குரல் கம்மலுக்கு 


கலியன உள்ளன . 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 1942 


சுவடி எண் : 979 


வைத்தியத் திரட்டு 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 55 


நூலாசிரியர் : பலர் 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 5-8 வரிகள் 


அளவு : 204 x 21 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 80.0 


குறை 


தொடக்கம் 


உஷ்சுக்குமே மருந்து கொண்டு 

அம்மியில் பொடியே பண்ணி 
பக்கமா யிருந்து கொண்டு 

படுக்கையில் தூவினிக்க 
எக்காலந் தன்வசமதாக 

யிருப்பா ரென வடங்கி 


31 


முடிவு 


தீயி லெரிக்கக் கோளி வேகாது 
எலிவளை கச்சி 

.... ப் பூடும் 
சீதேவி யிலையும் அரைத்து 

மேலே பூசி யிருந்தாலிவ் 
பொடி செய்து பாம்பின் மேற் போடச் சாகும் 

சுக்கு 


( இதன் பின் ஏட்டில் சக்கரங்கள் உள்ளன .) 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் , மூலமந்திரம் , பீதாம்பர ஐயர் வித்தை , ஒருத்தலைவலிக்கு , சளிக்கு மருந்து , 
சிறுபாம்பு கடிக்கி , கண் படலத்துக்கு , அளிகண்ணுக்கு முதலானவை உள்ளன . 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1943 


சுவடி எண் : 980 


அகத்தியர் வியாதி 

- கன்மம் அறிய 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 7 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது . 


பக்கத்திற்கு : 8-9 வரிகள் 


அளவு : 21X31 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 1500. 


குறை 


தொடக்கம் 


நீரழிவு மேகம் இனவகளுக்கு 


த தம்பனமாய்த் துடிகொண்ட மேகநோய் 
படைக்கு ராசன் மாலான வாரியுண்டு 
மாரியான ......... மா நிலத்திற் பொங்கன் செடி 

புழுடெல்லாம் காலான விரை தோன்றி 


முடிவு 


அழுகாம லொற்ற லொன்று சொல்லக் கேளு 

ஆட்டினுட புழுக்கையொன்று கோளிமல மொன்று 
ஒழுகாம லோந்தியொன்று பல்லி யொன்று 

உற்றதோர் பூரணையொன்று கோழிமுட்டை யொ ....... 285 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , தொடக்க ஏடு இல்லை , வைத்திய பாகம் , குன்ம விகர்ப்பம் எட்டுக்கும் 
வகை , வாத குன்மம் இரண்டுக்கு வனக , பித்த குன்மத்துக்கு , சிலேற்பன குன்மத்துக்கு , 
கிராணி ஆறுக்கு , வகை முதலியன உள்ளன . 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 1944 


சுவடி எண் : 931 


கயிலாசச் சட்டமூர்த்தி வாத நூல் ஆயிரம் 


பொருள் : மருத்துவம் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 12 


நூலாசிரியர் : கயிலாசச்சட்ட முனியார் 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 37 x 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 5000 


முழுமை 


தொடக்கம் 


நிற்குணமாய் நிற்மலமாய் நிரஞ்சனமு மாகி 

நேரான பூரணமாய் மனமெட் டாத 
சற்குணமாய்ச் சமரசமாய்த் தானுந் தாண்டி 

சச்சிதா னந்தவெளி 


.... .... 


முடிவு 


-1013 


கன்றான் கயிலாசத் தெ .... ய் வந்த 

காரணமாம் சட்டருட பதமும் போற்றி 
தன்றான வாத நூல் ஆயிரமுஞ் சொல்லி 

சாதகமாய்ப் பாடிவிட்டேன் வாத முற்றே ! 
கயிலாசச் சட்டைமுனி வாத நூல் ஆயிரமும் 

எழுதிமுடிந்தது மூற்றும் 
சம்பூரம் பரசமய மூர்த்திலட்சிக்கவும் 

குருவேதுணை 


காலம் 


வாதநூல் சாஸ்த்திரம் எழுதி முடிந்த முகூர்த்தம் , ராட்சத வருடம் அற்பிசை மாதம் 
25 - ஆம் தேதி சுக்கிர வாரம் மூலா நட்சேத்திரம் கூடிய சுபதினத்தில் எழுதி முடிந்தது 
முற்றும் 

குரு ?வதுணை 


குறிப்பு 

இதில் , பூரணாதி லேகியம் , வழலை எண்ணெய் வாங்க , கடுங்காரத் தண்ணீர் , 
பஞ்ச பாஷாணம், தாளகம் , கெவுரி , தாம்பூரம் , சவ்வீரவைப்பு , எமவித்தை , குளிகை 
சாரணை , பூரணவரை , கெந்தகச் செம்பு , கெந்தகத் தயிலம் முதலியன உள்ளன . 


. 


46 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1945 


சுவடி எண் : 982 


அகத்தியர் பாடல் அறுநூறு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 1301 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் . 


அளவு : 30x31 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 2000 . 


குறை 


தொடக்கம் 


ஹரி : ஓம் நன்றாக குருவாழ்க 
அகஷ்த்தீசுர மூர்த்தி பாடல் அறுநூறு 


கருணைதரு மைங்கரனே காப்பு வாணி 

கலந்திருந்த சூத்திரந்தான் கருவாய்ப் பாடத் 
திருவு ...... யான மனோன்மணித்தாய் செப்பக் கேட்டுத் 

தெளிந்தகுரு . நூலாகத் திரட்டிப் பார்க்க 


முடிவு 


...... 


.... 


.......... 


......... 


........... 


உண்டாம் வயி ..... 

க்ஷத்திர மென்ப துண்டு 
பண்டாங் குருவோ நூத்தன்பதில் 

பாரும் வழலை 
........ ம் நூல்களிது போதும் விடாதே 

நூல்களோதே ருக்குங் 
கண்டா ............ யெழுதி முகிந்ததுவே . 

அகஷ்த்தீசுர மூர்த்தி.............. 
அறுநூறு எழுதி முகிந்தது முற்றும் . 


624 


- 


காலம் 


பவ வருஷம் மாசிமாதம் குள்ள .... 

.... எழுதின 
அறுநூறு சூத்திரம் , பழனிமலை வேலாயுத சுவாமியார் 


குறிப்பு 

இதில் , அயச்சுத்தி , மண்டூர சுத்தி , இஞ்சி லேகியம் , கஞ்சீர் சுத்தி , குண்டவுத் 
தடியும் , பவள பற்பம் , வங்க பற்பம் , மேக வாயுவுக்குணம் , வாத பித்த சிலேற்பனம் , 
சிலேற்பன மேகத்தின் குணம் , நூல் விளக்கம் , மருட்டுப் பயித்தியக் குணம் , நீல 
கண்ட ரச கற்பூரம் முதலியன உள்ளன . 


17- வது தொகுப்பு 


வரிசை எண் : 1946 


சுவடி எண் : 983 


அகத்தியர் வைத்திய ரெத்தினச் சுருக்கம் 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 


35 


நூலாசிரியர் : அகத்தியர் 
சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 8-7 வரிகள் 


அளவு : 15x 31 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


எண்ணிக்கை : 800 


குறை : 


தொடக்கம் 


பூரணமாய் நிறைந்தகுரு வரை போற்றி 

புகலுகிறேன் வயித்திய ரெத்தினச் சுருக்கந் தன்னை 
வாரணமா முகந்தோனைப் பணிந்து போற்றி 

வயித்தியந்தான் முன்னூத்தி அறுபது கேள் 
வாரணமாய் செந்தூர பற்ப லேகியம் 

கருவான தயிலமொடு கிருதம் வெண்ணை 
சூரணமாக் கிராணமொடு கலிக்கம் மாத்திரை 

சுளுக்காக நாடிமுதல் சொன்னோம் பாரே ! 


-1 


-- 


முடிவு 


ஆமப்பா சிறுவாகை முன்னை மோடு 

அப்பனே முசுமுசுக்கை யிருவேலி தேத்தான் 
நாமப்பா வகையொன்று பலமொன் றாகும் 

நலமாக பிடித்து நன்றாய் யிரு தூணி நீரில் 
வேமப்பா பெரண்டையை வடித்துக் கொண் 


- 87 


....... 


..... 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதன் பின்னர் , வைத்தியம் எழுதிய பன்னிரண்டு உதிரி ஏடுகள் உள்ளன . 

இது , எமது சுவடி எண் 296 -fD 526 போன்றது 


48 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1947 


சுவடி எண் : 984 


கைலாசச் சட்டை முனியார் ஞானம் -100 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : கயிலாசச் சட்டைமுனிவர் 


ஏடுகளின் எண்ணிக்கை ; 


27: 


சுவடியின் நிலைமை : மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 


23 x 3 , செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 


700 . 


முழுமை 


தொடக்கம் 


விட மருந்தி அமுதமுண்ட விமல நாதன் 

விரிசடையன் மதிசூடி மழுமா னேந்தி 
இடைமருவும் பரைபுதல்வ னறுமு கத்த 

னிளவலரி மருகனீ ராறு தோளன் 
குடவயிற்றன் தனக்கிளைய குமாரன் கந்தன் 

குகனைமற வாமல்நெஞ் சகமே பூண்டு 
உடலறியும் விளக்கமென உரைத்தேன் பாவும் 

உதவியருள் புரியுமரன் தேவி காப்பாம் 


முடிவு 


ஆகவப்பா சூத்திரத்தி லாண்டு நூறு 

அறியடா ரெண்டுபத்து ஏழு நூறு 
ஆகவப்பா சோடசமுண்டு மயங்க வேண்டாம் 

ஆதியென்ற குருவருளால் சொன்னேன் முற்றே ! --10 
கைலாசச் சட்டை முனியஈர் ஞானம் நூறு 

முற்றும் 

சிவமயம் 
காலம் 

இல்லை 
குறிப்பு 

இதன் , தொடக்கத்தில் தட்சிணாமூர்த்தி நாயனார் சிவயோக ஞானம் , சமாதி 
ஞானம் , சங்கராச்சாரியார் உடலறிவான ந ... விளக்கம் என்றுளது . 

இது , எமது சுவடி எண் 187 / D 305 போன்றது 

இதில் பிராண லட்சணம் , பஞ்சபூத லட்சணம் , வைராக்கிய லீட்சணங்கள் , சட்சக்கர 
நிரூபணம் , குண்டலி சக்தியை எழுப்பும் விதம் , வாசனா மலத்தை அடக்கும் முறை , 
சுந்தரானந்தரும் கொங்கணரும் சந்தித்தால் , தசதீட்சை விபரம் , பெண்ணாசை விலக்கல் , 
வாதி லட்சணம் முதலியன உள்ளன . 


17 - வது தொகுப்பு 


49 


வரிசை எண் : 1948 


சுவடி எண் : 985 


கருவூரார் பூசா விதி முப்பது 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : கருவூரார் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 9 ( 28-36 ) 


சுவடியின் நிலைமை : பழுது பட்ட நிலை 


பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 


அளவு : 23 x 21 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை: 200 


முழுமை 


தொடக்கம் 


ராமசெயம் 


ஆதியென்ற வாலையவ ளிருந்த வீடு 

ஆச்சரியம் மெத்த மெத்த அதுதான் பாரு 
சோதியென்ற நடுவீடு பீட மாகச் 

செகுசுபெற் றினிதிருந்த துரைப்பெண் ணாத்தாள் 
வீதியென்ற ஆறுதெரு அமந்த வீதி 

விளையாடி நின்றவெகு மானி கண்டாய் 
பாதியந்த மதிசூடி யிருந்த காமி 

பத்துவய தாகுமிவள் வாமி தானே ! -1 


- 


முடிவு 


ஒளிவதனி லொளிவுதரும் உண்மை சொல்ல 

உற்பனத்தி லுற்பனமா யுறுதி தோணும் 
வெளிதனிலே வெளியாகி நாதத் துள்ளே 

விளங்கி நின்ற வாலைப் பண் ணாதி யாமே ! 
கருவூரார் சாமி பூசாபதி முற்றும் 

குருசகாயம் . 


- 31 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , பூரணத்தின் மகிமை , முதலானவை தத்துவ ரூபமாகக் கூறப்பட்டுள்ளன . 


4 


50 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


1949 


சுவடி எண் : 


986 


அகத்தியர் மூன்று 


பொருள் : மருத்துவம் 


நுாலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 1 ( 47 ) 


சுவடியின் நிலைமை : நல்ல நிலை 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


அளவு : 23X2 , செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 30 


முழுமை 


தொடக்கம் 


சித்தாகி உட்கனியாய்ச் சிகார மாகி 

தேவியுட அட்சரமே ஆஉ வாகி 
முத்தான ரீங்காரங் கிலியு மாகி 

மூன்றெழுத்தே வாலையதாய் முடிவ தாகி 
பத்தாகி யெட்டாகி ரெண்டு மாகி 
பராபரமாய் பராபரையாய் அருளொன் றாகி 


முடிவு 


சேர்ப்பதற்கு நடுமையத் துள்ளே வட்டஞ் 

சிறப்பாக யிட்டறி ஸ்ரீங்கென் றிட்டு 
ஆர்ப்பனமா யதுதன்னை மனதுள் ளேத்து 

அப்பனே மேல்வாசல் திறந்து போகும் 
நாற்பது நாள் மானதத்தால் பூசை பண்ணு 

நலமான சிவசித்தர் ஞான முற்றே ! 


3 


1 


சிவன் துணை 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , மூன்று பாடல்களே உள்ளன . தத்துவம் பேசப்படுகிறது . 


17 - வது தொகுப்பு 


51 


வரிசை எண் : 


1950 


சுவடி எண் : 


987 


கொங்கணர் முக்காண்டம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் 


கொங்கணர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 4 { 60-63 ) 


: 


சுவடியின் நிலமை : பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 23 } x 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 100 


முழுமை 


தொடக்கம் 


செப்புகிறேன் மனத்தாலே தவமு மாச் 

சோயிள லாவதுவு மனமே யாச்சு 
ஒப்புகிறேன் மாயமெல்லா மனமே யாச்சு 

ஒகோகோ சஞ்சலத்தால் மனம்பே யாச்சு 
அப்பு நீ ருப்பதுபோல் மனமே சென்று 
அகண்டத்தில் சேர்ந்துதென்றா லது தான் 

போதங் 
கொப்புரேன் மனம் விட்டால் ஞானம் போச்சு 
கொள்கியிந்த நூலைவிட்டால் ஞானம் 

போச்சே ! 


-1 


முடிவு 


திருவுரைத்த யிந்நூலைப் பார்த்தவர்க ளெல்லாம் 

சிவயோகத் தவமுடைய தேகசித்தி யாகி 
பருவுகின்ற நாளிலொன்றில் பராபரமு மாவார் 
பாடியதோர் முக்காண்டம் யாவு முற்றே ! 
சச்சிதானந்தர் பாதந் துணை 

கொங்கண சுவாமி துணை . 


--15 


காலம் 


இல்லை 
குறிப்பு 


இதில் , வாத சித்தி முதலானவைகள் கூறப்பட்டுள்ளன . 
இதன் பின்னர் மூன்று ஏடுகளில் ஒரு தலைப்பு ( நுாலு ) ம் , மற்றொரு பாதி ஏட்டில் 
ஒரு தலைப்பு ( நுாலு ) ம் கூறப்பட்டுள்ளன . தலைப்பு அறியக் கூடவில்லை இம்மூன்றும் 
சேர்ந்தே முக்காண்டமா என்பது ஐயம் . 


52 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1951 


சுவடி எண் : 


988 - a 


வைத்தியத் திரட்டு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : பலர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 18 


பக்கத்திற்கு : 8-9 வரிகள் 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 
அளவு : 21x4 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி , எண்ணிக்கை : 350 


குறை 


தொடக்கம் 


அட்டவணை 


சகல வாதத்துக்கு விஷ முட்டித் தயிலம் 
முகவாத சன்னிக்கு , வாதசன்னிக்குத் தயிலம் 


-1 


மூட்டுக்கு 


............... 


லிங்கமாச்சு 
காசினியில் விழுந்த வுடன் வேம்ப தாச்சு 
முக்கியமாய் கசப்பது வந்த தேது 

முனைப்பான வாயில் நின்று விழுந்த தாலே 
சக்கியமாய் வேம்புதான் பெரிசாலே இல்லை 

சனகரிசி நால்வருசங் கொண்டான் 


முடிவு 


இப்படி மூன்று நாள் கொடுக்கவும் 
எண்ணெய் வகை , இந்த மருத்து 
இவ்வளவும் வேப்பெண்ணையில் 
தட்டிப் போட்டு வெந்து 
மெழுகு பதத்தி லிறக்கி மேலே போடவும் 
பிரவீச்சு சன்னிதோசந் தீரும் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , முற்பகுதியில் அட்டவணை உள்ளது . பின்னர் வல்லாதிச் சூரணம் கெந்தக 
சூரணம் கல்நார் செந்தூரம் , வேம்பு கற்பம் , கெந்தகச் சூரணம் , பிள்ளை யில்லாத 
பேருக்கு எண்ணெய் , எலுமிச்சங்காய் எண்ணெய் முதலியன உள்ளன . 


சூரணம் 
17 - வது தொகுப்பு 

53 
வரிசை எண் : 1952 

சுவடி எண் : 988 - b 
அகத்தியர் - 16 

பொருள் : மருத்துவம் 
நுாலாசிரியர் : அகத்தியர் 

ஏடுகளின் எண்ணிக்கை : 4 
சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 

பக்கத்திற்கு : 10-11 வரிகள் 
அளவு : 21x4 செண்டி மீட்டர் 

எழுத்து : தமிழ் 
கி , எண்ணிக்கை : 150 

முழுமை 
தொடக்கம் 

அரிதாரம் பிரிதிவியே ஆகி நிற்கும் 

ஆனதொரு சவ்வீரம் அப்பு வாகும் 
பெரிதான கெவுரியுந்தான் தேயு வாகும் 

பின்னுமொரு வெள்ளையுந்தான் வாயு வாகும் 
முடிவு 

போற்றிடில் சன்னி தோச 

மெழும்பிடில் குட்ட ரோகம் 
பாற்றிடிற் பரங்கி சூலை 

பலகடி முதலா யுள்ள 
நாற்றிசை மானிடர்க்கு 

நலம்பட வந்த நோய்கள் 
போற்றிடத் தீரு மென்றே 
பொருப்பின்மே லிருந்தோர் சொன்னார் 

- 16 
முற்றும் 
காலம் 

இல்லை 
குறிப்பு 

இது , எமது சுவடி எண் 185 - b / D 292 அகத்தியர் பச்சை பதினாறு போன்றது 
இதில் , அரிதார பற்பம் , வெள்ளைப் பாஷாணப் பற்பம் , காந்த செந்துரம் , 


மூச்சிலிழுக்கும் புகை வகைகள் , வல்லாதிச் சூரணம் , கெந்தித் தயிலம் முதலியன 


. 


க 


உள்ளன . 


54 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1953 


சுவடி எண் : 988 - C 


சூரியகாந்தக் குழப்பு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அறியக்கூடவில்லை 


ஏடுகளின் எண்ணிக்கை : 1 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 


அளவு : 21x4 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி , எண்ணிக்கை ; 25 


முழுமை 


தொடக்கம் 


கடுகரோகிணி சமுத்திராப் பச்சை நெல்லி , தான்றி 

கதித்திடு நல் மரிசமொடு அசம தாகம் 
வடிவில் சுக்கு திப்பிலி நாகப்பூச் சூடன் 

வசுவாசி கற்பூரம் ஆக்கி ராவும் 


ழுடிவு 


மடுக்கரை சேர்ந்திடுங் கொக்கின் கூட்டந் தன்னை 

வதைக்கவரும் ராசாளி வரவு கண்டு 
திருக்கெணவே பறந்துதென அகலு மென்று 

செப்பினார் முனிவரிது திண்ணந் தானே ; -3 


முற்றும் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , மூன்று செய்யுட்களே உ.ள்ளன , இம்மருந்தை உண்டால் நோய் , இராசா 
ளியைக் கண்டு கொக்கு பறந்தோடுவது போல பறந்தோடும் என்று கூறுவது சிறப்பு . 


17 - வது தொகுப்பு 


55 


வரிசை எண் : 


1954 


சுவடி எண் : 988 - d 


வைத்தியத் திரட்டு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : பலர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 27 


சுவடியின் நிலைமை : 


மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 9-10 வரிகள் 


அளவு : 21x4 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 600 


குறை 


தொடக்கம் 


உதிர வியாதிக்கு தேங்காய் லேகியம் 


பாங்காக வேயரனார் பார்வதிக்குத் தானுரைத்த 
தேங்காயின் லேகியத்தைச் செய்யக்கே 

ளீங்கான 
சாதிலிங்கஞ் சூதம் தனித்து விள கன்றென்று 
வாதிக்காங் காந்தம் விளை 


முடிவு 


மூணு நாள் வைத்து வைத்து அரைக்கவும் 
இந்த மாத்திரை கண்ணில் நேத்திர 
நோவுக்கெல்லாம் முலைப்பாலி லுரைத்துப் 
போடவும் தீரும் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , அசுவகெந்தாதிச் சூரணம் , கர்மகாண்டத்தில் சயத்துக்குத் தயிலம் , 
பரங்கிப் பட்டை பதங்கம் , சிறு சந்தனாதித்தயிலம் , கெவுரி சிந்தாமணி , கெந்தக 
அமுர்த சஞ்சீவி , ஆண்டகுடி சிதம்பர செட்டியார் சொன்ன வாகடம் , டிையார் 
சொன்னது . மிருதார் சிங்கு தாம்புர பற்பம் முதலியன உள்ளன . 


56 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1955 


சுவடி எண் : 988.e 


வியாதியாளனின் முகக்குறி பார்த்துத் தீரும் , தீராதென்று 

சொல்லுகிறது - நாடி சாத்திரம் 


பொருள் : சோதிடம் & மருத்துவம் 


நூலாசிரியர் : அறியகூடவில்லை 


ஏடுகளின் எண்ணிக்கை : 


5 


சுவடியின் நிலமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 


9-10 வரிகள் 


அளவு : 21x4 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 200 


குறை 


தொடக்கம் 


புரிந்து மெய் சோர்ந்திடாதே 

பொரவழி சிவப்பே ராதே 
வருந்திய உடன் நா றாதே 

வருவிழி நீர்பா யாதே 
கரித்து நா வரண்டி டாதே 

கவமிரை யாதே ஆசில் 
மருந்தினால் பரிகா ரஞ்செய் 

மாமுனி உரைசெய் தாரே ! 


முடிவு 


அஷ்ட்ட சூரணம் 


சலக்கழிச்ச லீளையுந் தகைப்பிளை ...... முந் 
துலைக்கழித்த விக்கலுந் துரத்துசெஞ்சு டுக்கலு 
நலக்கமத்த சோதியை நல்லதொரு நாரணர் 
கலக்கமத்த தேனிலே கலந்துபத்து நாள் கொளே ! 


- 33 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் , முப்பத்து மூன்று செய்யுட்களே உள்ளன . இது நிறைவா , தொடருமா 
என்பது இல்லை . இதில் நாடி சாத்திரம் நடுவில் இருக்கிறது . 


17 -வது தொகுப்பு 
வரிசை எண் : 1956 


சுவடி எண் : 988 f 


வைத்தியத் திரட்டு 


பொருள் : மருத்துவம் 
நூலாசிரியர் : பலர் 

ஏடுகளின் எண்ணிக்கை : 

55 ( 45-99 ) 
சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 

பக்கத்திற்கு : 9-10 வரிகள் 
அளவு : 21x4 செண்டி மீட்டர் 

எழுத்து : தமிழ் 
கி எண்ணிக்கை : 1200 

குறை 
தொடக்கம் 

பிடித்துரைக்குங் கல்லுக்குப் பேர்தா னென்ன 

பெருமூல தேவதையின் பேர்தா னென்ன 
அடித்திருந்த முலைப்பாலின் பேர்தா னென்ன 

ஆனிதடுப் பெருவிரலின் பேர்ந்தா னென்ன 
தடித்திருந்த மாத்திரையின் பேர்தா னென்ன 

தவங்காமல் வளிக்கும்விரல் பேர்தா னென்ன 
படித்திருந்த பண்டிதரே யிந்தநிலைப் பதமும் 

பதறாம லின்னதென்று பகரு வீரே ! 
முடிவு 

ஆதியே மூல நாங்கும் 

அருளிரு பத்தி னாலு 
நீதியே ஆறு மான 

நிகழ்பதி னேழு மஞ்சும் 
சோதிமூ வாறு மூன்றும் 

சுடரொளி யிருபத் தஞ்சு 
யேதுபத் தொன்ப தெட்டு 

யிருப்பத்தி ரெண்டும் ரெண்டு 
மாதுசே ரிருவை மூன்று 

மலம்பெறு ளொன்று புத்து 
தீதில்லா யேழுஞ் சத்தி 

ரண்டுசேந் திடு ( அன்பத் தொன்றே ) 
4 

24 ] 6 17 


18 | 3 


25 


119 


8 


222 


T 


23 


1 


1 


20 


காலம் 

இல்லை 
குறிப்பு 

இதில் , விஷத்துக்குக் கலிக்கம் , பிள்வை முதலானதுக்கு , ரச குளிகை கட்ட , உப்புக் 
கட்டி பற்பம் , வெள்ளி வித்தை , சாதிலிங்க சுத்தி , வியாதித் துகை வாகடம் , வெள்ளை 
கணக்கப்பிள்ளை சொன்னது , வாயுவு எனப்பட்டதுக்கு , சூரணம் , கைகால் முடக்கு , 
வாதத்துக்கு , அண்ட வாதத்துக்கு , எலிக்கடிக்கு மருந்து முதலியன உள்ளன . 

பின்னருள்ள சக்கரம் எப்படிக் கூட்டினாலும் 51 வரும் . அது பாட்டாகவே முதலில் 
எழுதப்பட்டுள்ளது . 


58 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1957 


சுவடி எண் : 988-3 


இரசவர்க்கப் பாடல் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் ? 


ஏடுகளின் எண்ணிக்கை : 20 

( 100-119 ) 


சுவடியின் நிலமை : மிகமிகப் பழுது 


பக்கத்திற்கு 10-12 வரிகள் 


அளவு : 21x4 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 


60.0 


குறை 


தொடக்கம் 


கடுக்காயுந் தானுங் கணக்கெடுக்குங் கண்டீர் 
கடுக்காவொவ் வொன்றுங் கதிக - மிடுக்கான 
வன்பிணியைத் தீர்க்க மருந்தாகு மாகு 
தாவே நின்றாங்கு வாள் 


-- 


முடிவு 


காலுமலுந் தானப் பெருக்குந் தகை 

உதிரப்பெருக்கு 
மேலும் வாதம் வாய்வுண்டாம் -- சாலவுடல் 
மிக்க கிரந்திதான் வளரும் விரலை வயத்தில்க் 
கடும்பகலில் வாயிலுதிரமதி தீரும் 
கோலவாழைக் காயினுட குணத்தை அறிந்து 

கொள்ளே ! 


- 153 


கால்ம் 


இல்லை 


குறிப்பு 


இது , குணவாகடத்தைச் சார்ந்தது . இதில் கடுக்காய் , நெல்லி முள்ளி , சுக்கு , 
கருஞ்சீரகம் , உள்ளி, கிராம்பு , ஈருள்ளி தாளீச பத்திரி , ஏலம் கோஷ்டம் , அக்கிராகாரம் , 
முதலரன பொருட்களின் குணங்கள் கூறப்பட்டுள்ளன . 


17 வது தொகுப்பு 


39 


வரிசை எண் : 1958 


சுவடி எண் : 988 - h 


வைத்தியத் திட்ரடு 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 6 ( 120-125 ) 


நூலாசிரியர் ; பலர் 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 8-10வரிகள் 


அளவு : 21x4 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி எண்ணிக்கை : 160 


குறை 


தொடக்கம் 


கன்னி மகா மகரம் விடையானால் 

கடிய சாவு மிகவுண்டாம் 
வன்னம் வருவில் பாலாடு 

வயங்கு மீனம் பொருள் கூடும் 
சின்னஞ் சிறுதேள் கற்கடஞ் 

சிங்கஞ் சிலுகு தானாகும் 
பன்னு கும்பந் துலாமிதுனம் 

பாரில் னோவு குணமாகும் ! 


முடிவு 


காது வியாதிக்கு 


துள்ளியே குத்த வேண்டாஞ் 

செவிதனி லருகே செல்லத் 
தெள்ளியார் முன்பு செல்லத் 

தீவினை யகண்டு போமே ! 


காலம் 


ல்லை 


குறிப்பு 


இதில், ........... டிதனைக் கூப்பிட வந்தவன் நிலை பார்த்துச் சொல்லுகிற குறிப்பு 
புடம் எரு நிதானம் , வச்சிரக் குகை , கழுத்தைச் சுற்றிய கண்ட மாலைக்கு மருந்து , 
அதிசாரத்துக்கு , முதலானவைகள் உள்ளன . 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1959 


சுவடி எண் 


: 


988 - i 


கொங்கணர் ஐந்நூற்றில் திரட்டல் 


பொருள் : மருத்துவம் 


ஏடுகளின் எண்ணிக்கை 


: 


7 


நூலாசிரியர் : கொங்கணர் 
சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது : 


பக்கத்திற்கு : 10-11 வரிகள் 


அளவு : 21X4 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 200 


முழுமை 


தொடக்கம் 


வகுத்திருந்த ஊஞ்சளொடு மகிமை கேளு 

மகத்தான பூரணமா மத்திக் கொம்பின் 
பகுத்து நால் சரிதைமுதல் ஞான மட்டு 

பாங்கான சங்கிலியை அதிலே பூட்டி 
மகுத்தது தெய்வ சதாசிவனே பலகை யாக 

மகத்தான நால்வரும் நால்காலாப் பூட்டி 
தொகுத்ததுமே லுன் மனையாளிருந்த ஊஞ்சல் 
சுத்துராள் செகச்சாலஞ் சுத்து ராளே ! 


1 


மூடிவு 


யின்னியின்னி யென்னசெய்வோம் யென்ன வென்றால் 

யெனையாண்ட போகர்முத லெல்லோ ருந்தான் 
அன்னி அன்னி யெனைக்கெஞ்சி ஆத்தா ளெத்தாள் 
அவன் சொன்ன பாகமே ஐங்கோல மாச்சே ! 


முற்றும் 
குருபாதமே கெதி 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , கொங்கணர் அருளிச் செய்த ஐந்நூற்றில் சிறந்த பாடல்களைத் தொகுத்து 
எழுதப்பட்டுள்ளது . உவமை நயம் சிறந்த பாடல்களாக உள்ளன. . 


17- வது தொகுப்பு 


61 


வரிசை எண் : 1960 


சுவடி எண் : 98 8 - j 


மணிக்கடை கயத்து சூத்திரம் பத்து 


நூலாசிரியர் : அறியக்கூடவில்லை 
சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 
அளவு : 21x4 சென்டி மீட்டர் 
கி . எண்ணிக்கை : 50 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 2 
பக்கத்திற்கு : 8-7 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


முழுமை 


தொடக்கம் 


மணிக்கடை நூல்விரல் தள்ளி அப்புறம் 
அணிக்கடை கயறுபோட் டளந்து கண்டதை 
வினக்கடை கொண்டு விரலது அறிந்து 
பணிக்கடை நேர்பாகனைப் பார்த்துச் சொல்லுவாம் 


முடிவு 


எட்டினில் விரக்கடை யெய்து மாகையால் 
கட்டிடும் வயத்தினில் கடுப்பும் வீக்கமும் 
தொட்டிய பீனிசந் தொண்டை நோவதாய் 
குட்டிய வயத்தெரி குன்ம மிறுமே ! 


--10 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , மணிக்கட்டில் கயறுகட்டி அளவெடுத்து , அந்த அளவிலிருந்து வியாதி 
யைக் கண்டுபிடிக்கும் விதங்கள் கூறப்பட்டுள்ளன இது போன்ற தலைப்புடைய 
எமது சுவடி எண் 252 - c / d - 447 ல் உள்ளது , 


நூல் , 


62 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1961 


சுவடி எண் : 


988 


k 


திப்பிலாதிச் சூரண அகவல் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அறியக்கூடவில்லை 


ஏடுகளின் எண்ணிக்கை : 1 (135 ) 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


. 


பக்கத்திற்கு : 8-10 வரிகள் 


அளவு : 21X4 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


எண்ணிக்கை : 30. 


முழுமை 


தொடக்கம் 


சீறுபெறு மாமுனி யுரைத்த திப்பிலாதிச் 
சூரணத்தைப் பார்புகழும் மண்ணி லுள்ளோர் 
பகரக்கேள் ஆரமுடன் திப்பிலி ரெண்டுபலச் 
சீனியது னிடையா ஒப்பெரிய சாதிப்பத்திரி 


முடிவு 


அடராது யிட்டமுடன் வாதத்திலே யெழுந்த 
வாயு... மதிசாரந் தனிலெடுத்த 
சஞ்சலமும் பதமாய் மெத்த 

...... மெய்மயக்கம் ..... 
பித்தமறும் சித்தமுட னேயிருமல் தீரும் . 


...... 


......... 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் , திப்பிலாதிச் சூரணம் செய்முறை , தீரும் வியாதிகள் முதலியன் கூறப் 
பட்டுள்ளன . 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 1962 


சுவடி எண் : 988-1 


தெட்சிணாமூர்த்தி பாடல் 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 13 


நூலாசிரியர் : தெட்சிணாமூர்த்தி 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 
அளவு : 21x4 செண்டி மீட்டர் 
கி . எண்ணிக்கை : 300 


பக்கத்திற்கு : 10-11 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


குறை 


தொடக்கம் 


பூரணலேகியம் 


சிந்தை தனிலிருக்குஞ் சித்தி விநாயகனை 
முந்தி நினைந்து முகிழ்த்தமதாம் - அந்தமிகு 
தென்பொதிகை வாழுகின்ற தெட்சணா மூர்த்திபுதம் 
அன்பாய்ப் பணிந்து நூ லாராய்ந்து 


எழுடிவு 


வாச்சுதே யின்னமொரு சேதி கேளு 

வாயிலுள்ள வியாதியெல்லா மகன்றுபோகும் 
பாச்சையாம் பூச்சிதனைப் பாக்கில் கூட்டிப் 
பச்சையாய்த் தின்றொதுக்கப் பல்லுக்குத்துப் போமே ? 


+ 


காலம் 


ல்லை 


குறிப்பு 


இதில் , பூரணாதிலேகியம் , ராய்ச் தமிச் சாத்துவிதம் , கருங்கோழிப் பற்பம் , மூதண் 
டச் சூரணம் . துருசுச் சுன்னம் , பல மருந்து , மாத்திரை , என்ற தலைப்பில் உள்ள 
ஏட்டிலிருந்து பாட்டெண்கள் 55 லிருந்து 66 வரை உள்ளன . 


தமிழ்ச் சுவடிகளின் 


64 


988 - m 


வரிசை எண் : 1963 


சுவடி எண் : 


வேத [ [ ] கமத்தில் [ ?] அகத்தியர் நவசித்தாதிக் குழம்பு 


நூலாசிரியர் : அகத்தியர் 
சுவடியின் நிலைமை: மிக மிகப் பழுது 
அளவு : 21X4 செண்டி மீட்டர் 

எண்ணிக்கை , 300 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை 10 ( 149-15- ) 
பக்கத்திற்கு : 9-10 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


குறை 


தொடக்கம் 


காசினியில் மனுடருக்குப் பிணியோ நீங்க 

கருத்துடனே அகத்தியனார் பாடல் செய்த 
வேசினிய நவசித்தாதிக் குழம்பு தன்னை 

வேதாந்தம் பாடிவிட்டேன் சுத்தி செய்தேன் 
ஆசினியே சித்தாங்கம் அடக்கம் போட்டேன் 

அறியார்கள் சுத்திசெய்து ஆட்ட மாட்டார் 
யோகுனிய சாபங்கள் நிவர்த்தி செய்து 
முன்கொடுத்த அரிமிளகு ஆதி சொன்னேன் -1 


முடிவு 


சாபமே பூட்டிவிட்டார் சித்த ரையா 

சாதிகர்ம காண்டத்தைப் பாரு பாரு 
சாபமே பராமறஞ் செந்தூாரஞ் செய்தால் 

தாரணியில் மருந்துதனைச் சாற்றக்கேளே ! - 4 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , சூதசுத்தி , மனோசிலை , தாளகம் , வாளம் சுத்தி , பொரிக்கார சுத்தி 
முதலியன உள்ளன . 

தலைப்பு ஆய்வுக்குரியதாக இருக்கிறது . 


65 . 


17 - வது தொகுப்பு 


சுவடி எண் : 988 - n 


வரிசை எண் : 1964 


அகத்தியர் வைத்தியம் அறுநூறு 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை 6 ( 159-164 ) 


நூலாசிரியர் : அகத்தியர் 


பக்கத்திற்கு : 9-10 வரிகள் 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 
அளவு : 21 X 4 செண்டி மீட்டர் 
கி . எண்ணிக்கை : 150 


எழுத்து : தமிழ் 


குறை 


தொடக்கம் 


கருணைதரு மைங்கரனே காப்பு வாணி 

கலந்து பிந்த சூத்திரந்தான் கருவாய்ப் பாடத் 
திருவுமையாள் மனோன்மணித்தாய் செப்பக் கேட்டு 

தெளிந்தகுரு நூலாகத் திரட்டிப் பாட 
குருமகிமை சித்தியுண்டாம் ஞானம் வாய்க்கும் 

குபேரனென நிதிமருந்துங் கூடுங் கூடும் 
பெருமை மிக கீர்த்தியுண்டாம் சித்தர்க் கெல்லாம் 

பெருநூலைக் குறுக்கியிந்த ...... றுந் தானே ! 


- 1 


முடிவு 


செப்பார்கள் வழலை 

ளெல்லாம் 
செப்பினதில் கருவறிந்து செய்ய மாட்டார் 
தப்பாமல் கைபாகஞ் செடிக்கு நீறும் 

தாக்கியரை தீயெரிவு மறிந்து கொண்டால் 
அப்பாதோ முப்பூநெ யாதி யாதி 

அலையாதே வைத்தியத்துக் காசா நாமே ! 


- 21 


முப்புக்குரு கசலத்துக்கு நாற்பதுக் கொண்டிட 

சகல வியாதியும் தீரும் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , பூநீர் , கல்லுப்பு , கலச சுண்ணமுப்பு முதலியன உள்ளன . 

இதன் பின்னர் , சன்னி தோஷம் சுரம் , வயத்து வாய்வு சகலத்துக்கும் லிங்கக் 
கிட்டு கை கண்டது என்ற தலைப்பில் ஒரு ஏடு உள்ளது . 


5 


66 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1965 


சுவடி எண் : 988- 0 


அகத்தியர் வாகடத் திரட்டு - ஐம்பது 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 9 ( 166-174 ) 


நூலாசிரியர் : அகத்தியர் 


பக்கத்திற்கு : 10-12 வரிகள் 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 
அளவு : 21 X 4 செண்டி மீட்டர் 
கி . எண்ணிக்கை : 300 


எழுத்து : தமிழ் 


முழுமை 


தொடக்கம் 


வாதந்தா னெண்ப துக்கும் 

வருகின்ற பக்க வாதம் 
சீதமே நடுக்கு வாதம் 

சேர்ந்திடு முடக்கு வாதம் 
சூதமே சந்த வாதம் 

தோண்மய முகத்தில் வாதம் 
போதமாம் வாதம் தீர 

பொருந்திய மருந்து கேளே ! 


- 1 


முடிவு 


முதுமுதல் குமர கண்டன் 

மூயந்திடு முயல கந்தான் 
மதுவுடன் குதிரை மேவு 

வலிப்புடன் பலவ லிப்பும் 
பதுமமா மவுரிச் சாறு 

பகர்வசம் புள்ளி கூட்டி 
முது நசி யந்தான் பண்ண 
மொழிந்திட ஓடிப் போமே ! 
திரட்டு வாகடம் 

முற்றும் 


- 50 


காலம் 


இல்லை 
குறிப்பு 

இது , எமது சுவடி எண் 317 - g / D585 போன்றது . 

இதில் கிராணி , குன்மம் , மேகம் , வாத ரோகம் , சூலை , வாய்வு , சன்னி , கரப்பான் , 
விடங்கள் முதலானவைகளுக்கு மருந்துகள் கூறப்பட்டுள்ளன . 


17.வது தொகுப்பு 


67 


வரிசை எண் : 1966 


சுவடி எண் : 988 - p 


சூத முனி சூத்திரம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : சூத முனிவர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 15 ( 175-189 ) 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 9-11 வரிகள் 


அளவு : 21X4 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 400 


முழுமை 


தொடக்கம் 


நந்தீசர் வேதமுனி சூதமுனி யிவர்கள் 

நாதரடி போற்றிசெய்து மகிழ்ந்திருக்கும் வேளை 
இந்திரரா ரொக்கமென வாதவித்தை செய்ய 

யேதுவகை யறுக்குமென்று வேதமுனி கேட்கத் 
தந்திமுகன் றனைப்பணிந்து உரைத்திடுவார் நந்தி 

தாரணியி லுள்ளவர்க்குச் சாகாத வரமும் 
மந்திரத்தால் சத்திசித்தி யாகும்வர லாறும் 

மாத்ததிகம் வருத்துவதும் வளமாய்ப் பகர்வோம் 


- 1 


முடிவு 


யேங்கவே யுருக்கியதில் பண்ணவே செந்தூரம் 

யேற்கையாய்க் கொடுத்தாமாற் றேழுகுறை யாது 
நீங்காத சூதமுனி உரைத்தவகை யெல்லாம் 

நிசமாகக் கண்டறிந்து நிலத்தில் பாரே ! 


- 50 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் சூதபற்பம் ஸ்ரீராம செந்தூரம் , உப்புக்கட்டு , செம்புசுத்தி , கெந்தகக்கட்டு 
துருசு செம்பு , நாக செந்தூரம் கெந்தகத் தயிலம் , வங்க செந்தூரம் அரிதார செந்தூர . 
முதலியன உள்ளன . முற்றும் என்று இல்லாததால் ஐயம் ஏற்படுகிறது . 


68 


தமிழ்ச் சுவடி களின் 


வரிசை எண் : 1967 


சுவடி எண் : 988 - q 


அகத்தியர் வைத்திய சிந்தாமணி 


பொருள் : மருத்துவம் 


நுாலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை: 19 ( 190-208 ) 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 9-10 வரிகள் 


அளவு : 21x4 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி , எண்ணிக்கை : 500 


குறை 


தொடக்கம் 


ஆரிய நுால் வாகடத்தி னுட்பொருளை யாராய்ந்து 
சீரியதோர் வெண்பாவாய்ச் செப்பவே -கூறியதா 
யுள்ள நிதானமதை ஓத வருள் பெருகும் 
வள்ளலே யென்மனத்தில் வா , 


முடிவு 


வருத்தும் பெருவயந்தில் மானே சிலதை 
திருந்துகள் ளிப்பாலில் சேர்த்து - அருந்தவே 
நாடுவிட்டுக் காடுபுகும் நம்மையி னித்தனையும் 
பாடுபட்டுத் தானுமே பண்ணு . 


- 136 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , சித்தர் வெண்பா , தலைவலி நீரேத்தத்துக்கு , என்று மட்டும் உள்ளது . 


இதில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இல்லை , எமது சுவடி எண் 250b / D441- ன் 
தொடக்கம் கண்டு இதற்கு இந்தத் தலைப்பு கொடுக்கப்பட்டது , 


இதில், ஆக்கிராணப் பொடி , வாத சுரத்திற்சூ . பித்தசுரத்திற்கு முதலான மருந் 
துகள் உள்ளன , 


17 - வது தொகுப்பு 


69 


வரிசை எண் : 


1968 


சுவடி எண் : 


988 - I 


பதின்மூன்று சன்னிக்கும் பேர் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அறியக்கூடவில்லை 


ஏடுகளின் எண்ணிக்கை : 2 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 8-9 வரிகள் 


அளவு : 


21x4 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


எண்ணிக்கை : 


50 


முழுமை 


தொடக்கம் 


மார்பு நெற்றி கழுத்தடி தொண்டை 
வேர்வை யுத்துடன் விக்கலுந் தாகமும் 
கூர்மை யுத்த குரல்கம்மிப் பிதத்திடும் 
மார்ப்பார முன்னி வாத சுரங்களே ! 


முடிவு 


மிந்தவிதக் குணத்துக்கு மேழு நாளா 

யேல்பெறவே குணாகுணத்தி னிதானங் கண்டு 
கொந்தலரும் பூங்குழலாய் சன்னி வாதம் 

குறித்து நீ யெல்லோர்க்கும் கூறு வாயே ! - 5 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , 5 பாடல்களே உள்ளன . சன்னியின் வகைகள் பதின்மூன்றின் பெயர்கள் 
இதில் கூறப்பட்டுள்ளன . 


70 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1969 


சுவடி எண் : 988 -S 


வைத்தியத் திரட்டு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : பலர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 7 ( 211.218 ) 

! ( 217 வது ஏடு இல்லை ) 


சுவடியின் நிலைமை : மிகப் மிக பழுது 


பக்கத்திற்கு : 7-11 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


அளவு : 21 x 4 செண்டி மீட்டர் 


கி . எண்ணிக்கை : 200 


குறை 


தொடக்கம் 


வங்க 


ம் 


மயங்காமல் வங்கரச பற்ப மார்க்சும் 

மகத்தான கும்பமுனி அய்யா சொன்னார் 
தியங்காமல் யான்சொன்னேன் சூதம் வங்கம் 

சேர்சமனாய்ச் சூதத்தின் பாதி வீரம் 


முடிவு 


வெள்ளிநெய் சனிவண் ணாந்தை முற்பக்கம் 

வாய்த்தகங்கு லென்றே சொன்னார் விதியின் 
துகையுண்டரசாய் செத்து உடன் நடந்து 

தூங்கியே கொன்ற முதற்பக்கமெனக் கூறு 


காலம் 


இல்லை 
குறிப்பு 

இதில், வங்க ரச பற்பம் . அப்புரக செந்தூரம் , தலை முழுகத் தயிலம் , முதலியன 
உள்ளன , 


17 - வது தொகுப்பு 


71 


வரிசை எண் : 1970 


சுவடி எண் : 988- t 


தெட்சிணாமூர்த்தி அருளிய முப்பத்தாறு 


பொருள் ! மருத்துவம் 


நுாலாசிரியர் : தெட்சிணாமூர்த்தி 


ஏடுகளின் எண்ணிக்கை : 9 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 9-10 வரிகள் 


அளவு : 21 x 4 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 250 


முழுமை 


தொடக்கம் 


பாரப்பா செம்பினுட வெள்ளை கேளு 

பரிவான தாம்புரத்தைக் குகையில் வைத்து 
சேரப்பா மதியுப்பு பலமே போடு 

சேர்ந்துருகும் போதினிலே மருந்து கேளு 


முடிவு 


வாமப்பா யிந்தடவே வயித்தி யந்தான் 
வைத்தியன் பேர் உரைக்கு முன்னே நோய்க 

ளோடும் 
தாமப்பா யெட்டு ரெண்டுங் கூட்டிக் கொண்டு 

தடையறவே உருவேற்ற சித்தி யாமே ! 


- 36 


குருவே துணையாகவும் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , செம்பு, பற்பம் , நாக பற்பம் , பூ நீர் , செய நீர் , அரைபொடி பற்பம் , 
லோக செந்தூரம் முதலிய உள்ளன . 


72 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1971 


988 - u 


சுவடி எண் 


வைத்தியத் திரட்டு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : பலர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 24 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 8-10 வரிகள் 


அளவு : 21x4 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 600 


குறை 


தொடக்கம் 


மண்டைக் கரப்பானுக்கு 


சித்திர மூலம் பலம் -1/4 
மிளகு பலம் 

- 1/4 
கத்தாழஞ் சோறு போட்டரைத்து 
நல்லெண்ணெய் படி 14 இதில் போட்டு 
மெழுகு பதத்தில் வடித்து 


ழுடிவு 


இதுகளுக்கு அனுப்பானங்களில் வைத்துக் 

குடுக்கவும் 
வருத்து கூட்டவும் . மற்ற பதார்த்தம் எண்ணெய் 
தண்ணீர் விட ......... ரில் சேர்த்துக் கொள்ளவும் 


காலம் 


- 


இல்லை 


குறிப்பு 


இதில் , மேகத்துக்கு எண்ணெய் , வெளக்கு பார்வை , தேள் கடிக்கு , பதினெட்டு 
எலிக்கு , பேய் நரி , பேய் நாய் கடிக்கு , கிரந்தி புண்ணுக்கு , பேய்க்கு எலிப்பொடி , ஓந்தி 
ரந்தம் , நவ்வல் பிசின் முதலியன உள்ளன . 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 1972 


சுவடி எண் : 983 


வைத்தியத் திரட்டு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : பலர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 15 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 4-6 வரிகள் 


அளவு : 28 x 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 300 


குறை : 


தொடக்கம் 


தேவர் கயிலாசர் பரமேசர் நந்திக் கருளிய 
செய்யமு தூட்டி நிராச பானம் பாலனம் 
வடமொழியைச் சிந்தாக நானெடுத்துப் பாடுதற்கு 
தேடுமொற்றைக் கொம்பனாம் பொற்பாதம் 


முடிவு 


செவ்வரளிப் பூவால் , நாணக் கோணப் பூவே 
நாவடக்கும் பூவே கோணக் கோணப் பூவே 
எதுத்தாரைக் கோவத் தடக்கும் பூவே 
இதுக்கு உரு - 108. செவ்வல்லிப்பூ .. 


காலம் 


இல்லை 


( குறிப்பு 


இதில் , சூதக வாய்வு , வயிற்று வலிக்கு , தொண்டை வாய்வுக் கட்டிக்கு , வெள்ளை 
சத்தம் விழுகிறதற்கு மருந்து , கிரந்தி சூலை . நீர்க்கடுப்புக்கு மருந்து , முதலியனவும் , 
மந்திரங்களும் உள்ளன . 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1973 


சுவடி எண் : 990 . 


வைத்தியத் திரட்டு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : பலர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : [ FO 


வடியின் நிலைமை : மிகப் பழுது : 


பக்கத்திற்கு : 8-10 வரிகள் 


அளவு : 32x 5 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி எண்ணிக்கை : 6000. 


குறை 


தொடக்கம் 


விரோசனத் தூள் 


பெருங்காயங் கழஞ்சு-1 . மிளகு வேர்க்கொம்பு 
வெள்ளு ............. ஓரொன்று பலம்-1 
கடுக்காய் விதை தள்ளி பதினாலு நேர்வாளம் 


முடிவு. 


அவின் மருந்து மரபொடியும் கூடக் 
கூட்டி எலுமிச்சம் பழத்தைச் சற்றே முகஞ்சீவி 
அந்தப் பழத்துக் குள்ளே இந்த இரண்டு 
மருந்தையும் திணித்து நெருப்பிலே பிடிக்க 
உருகும் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இது , கூந்தற்பனை ஏட்டில் எழுதப்பட்டுள்ளது . ஏடுகள் தலை தடுமாற்றமாக 


உள்ளன . 


இதில் சருவ விரோசனக் குளிகை , சீரத்துக்கு ராமிபாணக் குளிகை , சுரத்துக்கு 
அங்காதிக் குளிகை , காந்த கோடாலிக் குளிகை , நவலோக பூபதி , ரெத்தக் கண்ணுக்கு , 
ஆனந்தத் தாண்டவராய கோடா குளிகை முதலியன உள்ளன . 


217 - வது தொகுப்பு 


பரிசை எண் : 1974 


சுவடி எண் : 991 


தெட்சிணாமூர்த்தி பரியூரணம் 

ஆயிரத்திருநூறு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : தெட்சிணாமூர்த்தி 


ஏடுகளின் எண்ணிக்கை : 148 


சுவடிகளின் நிலைமை : மிகப் வழு < 


பக்கத்திற்கு : 9-10) வரிகள் 


அளவு : 32 x 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 8000 


முழுமை 


தொடக்கம் 


பூரணமாய் நிறைந்தபரி பூரணமே காப்பு 

போதமய மானபூ ரணத்தை யப்பா 
காரணமாய்க் கருவுருவாய் எங்கும் நிறைந்திருந்த 

கண்மணியின் நடுவாகிக் கருணைதரும் பொருளை 


முடிவு 


வத்தாத பாக்கியமும் வயதுஞ் சித்தி 

மகத்தான யோகமொடு ஞானஞ் சித்தி 
வித்தான மாய்கையற்றுச் சுத்த மான 

வேதபர வெளியில்மன வெளிசேர் முற்றே ! 


- 


1203 


காலம் 


தெட்சணாமூர்த்தி நாயனாரருளிச் செய்த 
பரிபூரணம் ஆவிரத்தி யிருநூறும் 
குரோதி வருடம் ஆற்பிசி மாதம் 
20 - ஆம் தேதி ஆதிவாரம் 


குறிப்பு 

இதில் , கயிலாசகிரி மகிமை , பதிபசுபாச மறிய , ரேசகபூரக் கும்பக மறிய , நூல் 
விபரம் . ஆதாரமாறு , சனிபகவான் குணம் , சனிபகவான் நிமிர்த்தி , சிவசத்தி தீட்சை , 
சர்குரு தியானம் . மந்திர நிட்டை , முச்சுடர் தியானம் , சண்முகத்தியானம் , சதுரகிரி 
வளமை முதலியன உள்ளன . 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1975 


சுவடி எண் : 992 


கம்பளிச்சட்டை கைலாச மூர்த்தி நிகண்டு 


மிகப் பழுது 


பொருள் : மருத்துவம் 
நூலாசிரியர் : கம்பளிச்சட்டை கைலாச மூர்த்தி 

ஏடுகளின் எண்ணிக்கை : 125 
சுவடியின் நிலைமை : 

பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 
அளவு : 40x3 , செண்டி மீட்டர் 

எழுத்து : தமிழ் 
கி எண்ணிக்கை : 4500 

முழுமை 
தொடக்கம் 

ஆதியந்த மில்லாத பூரணத்தைப் போற்றி 

அடுத்து நின்ற வுன் மனத்தாய் பதத்தைப் போற்றி 
பாதியந்த மாகி நின்ற உமையாள் சொல்லப் 

பாங்கான சின்மயத்தின் சுருணை யாலே 
ஓதியந்த வாதமென்ற நூலுக் கெல்லாம் 

உசறவைத்த நாகமணிக் கிரீடம் போலே 
சாதியந்த குணத்தேடுே நிகண்டு சொல்ல 

சச்சுதா னந்தவெளி காப்புத் தானே ! 
முடிவு 

ஆட்டினேன் பலநூலில் இல்லை இல்லை 

ஆச்சரியம் நிகண்டினுட துகையைக் கேளு 
நீட்டினேன் ஆயிரத்தி யிருநூ றுந்தான் 
நேராக்கி நிகண்டினுட கடைதான் முற்றே ! 

-1230 
கயிலாச மூர்த்தி கம்பிளிச்சட்டை முனி 
அருளிச் செய்த நிகண்டு எழுதி நிறைந்தது 

முற்றும் 

குருமுன்னிற்க 
காலம் 


- 


பிங்கள வருடம் மாசி மாதம் 22 - ஆம் தேதி வியாழக்கிழமை சாயந்திரம் அஞ்சனா 
மணி வேளையில் ஊணரசுக் காலத்தில் சென்னப் பட்டணச் சார்ந்த திருமயிலை உள் * 
கடைச் சாணான் குப்பில் ரிஷபச நாதன் நயினார் கடையிலிருந்து எழுதினது . மது 
மேலையூரிலிருக்கும் காதரு சாயபு ராவுத்தர் மகன் அய்யாத்துரை கையெழுத்து , 

எழுதி நிறைந்தது 

முற்றும் 

குரு முகைதீன் துணை 
குறிப்பு 

இதில் எவச்சாரம் , காசிச் சாரம் , சீனக்காரம் , வெங்காரம் உபரச் பேர் , சகஸ்திர 
வேதி , செங்கல் , யெலும்பு , கமரி மயிர் , நண்டு , தவளை , கோழி முதலானவற்றின் 
பெயர்கள் உள்ளன . 

இது எமது சுவடியெண் 318 - 5 [ d 594 போன்றது . 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 1976 


சுவடி எண் : 999 


அகத்தியர் 


அறுநூறு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 81 ( 9-39 ) 


சுவடியின் நிலைமை : மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7.8 வரிகள் 


அளவு : 401 x 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி , எண்ணிக்கை : 4500 


குறை 


தாடக்கம் 


வாய்வும் அதனாலே வரப்பட்ட வியாதி விபரம் 


........... 


........ 


........... 


கொள்ளு மதினாலே அண்ட வாதம் 
தோணப்பா ஆனந்த வாய்வு மாகும் 

தூக்கணத்தில் பார்ச வாய்வு மாகும் 
பூணப்பா புத்துலிங்க வாய்வு சூலை 

பொருமலுமா முதரத்தில் பொசிப்புப் போகும் 
வீணப்பா வயித்தியற்கு தெரியா திந்த 

வியாதிகளைக் கருக்கொண்டு அறுப்பான் காணே ! 


45 


முடிவு 


யெண்டாம நூல்களிது பொது ......... விடாதே 

நூல்கள் யொரு .... 
"கண்டா யிர நூர் வெளிவிட்டாதே 
கட்சி யெழுதி முகிந்ததுவே ! 

601 
ராமசெயம் 
சரசுபதி யம்மன் துணை 
குருவே நமச்சிவாயம் துணை 


- 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதன் , முகப்பு ஏட்டில் , அறநூறு சாத்திரம் என்று எழுதப்பட்டுளது , தொடக்கம் 
இல்லாததால் இன்ள நுால் என்று காண இயலவில்லை . கடைசிச் செய்யுள் கொண்டு 
இது , அகத்தியர் 600 என்று தலைப்புக் கொடுக்கப்பட்டது . 


76 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1977 


சுவடி எண் : 994 


அகத்தியர் வைத்தியம் - நூறு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 211 


சுவடியின் நிலைமை : பழுது 


பக்கத்திற்கு : 8-10 வரிகள் 


அளவு : 24x5 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 


700 


முழுபை 


தொடக்கம் 


....... 


சந்தனத் தைலம் 
வித்தை யென்ற வித்தையெல்லாம் நூறுக் குள்ளே 
விறுதிட்டு........... என்ற 

சுத்தெல்லாம் விட்டுப் போட்டு 
சூட்சமா மிந்தவித்தை யாடிப் பாரு . 
வத்தென்ற நூ ............. முகிந்த வாறு 

பாடினே னின்னமொரு நுறு தானு . 
முத்தென்ற முத்துப்போல் மூலிப் ( போக்கு ) 
முக்கியமாய்ச் சொல்லுகிறேன் முறையைப் பாரே ! 


முடிவு 


நோய்மிகுத்துச் சாவில்லை யொருநா ளுந்தான் 
நுண்மையாய்ச் சரக்கையெல்லாம் நீத்திக் 

கொண்டு 
வாயமுட னெண்ணையொடு கிருதஞ் செய்து 
வைத்திடுவா யனுப்பானம் வைத்தியம் முற்றே ! 


சிவமயம் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் , சந்தனம் , வில்வம் , வேங்கை , வெட்டிவேர் , வேம்பு , குறுந்தொட்டி , 
கொடுவேலி , சீரகம் , கீழ்க்காய் , சங்கு , அமுக்கிரா முதலான தலைப்புகள் காணப் 
படுகின்றன . 


17 - வது தொகுப்பு 


79 


வரிசை எண் : 1978 


சுவடி எண் : 


995 


அகத்தியர் நூற்றைம்பது 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 20 


சுவடியின் நிலமை : பழுது 


பக்கத்திற்கு : 8-10 வரிகள் 


அளவு : 24x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


தி . எண்ணிக்கை : 


700 


முழுமை 


தொடக்கம் 

சீரணி கொன்றை சூடுஞ் 

சிவனிரு பாதம் போற்றி 
வாரண முகத்தோன் பாதம் 

வணங்கிநூற் றன்பதுஞ் சொல்ல 


முடிவு 


முன்னமே சொன்ன நூலின் 

முக்கிய மின்னூல் சூட்சம் 
அன்னவே சொன்ன நுாற் 

றன்பது மறீவீர் முற்றே ! 


-151 


குரு முன்னிற்கவேணும் துணை 

சிவமயம் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இது , எமது சுவடி எண் 324 - b / D_637 போன்றது 


8 . 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1979 . 


சுவடி எண் : 996 


அகத்தியர் வைத்தியம் - எண்பது 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 15 , 


சுவடியின் நிலைமை : பழுது பட்டது . 


பக்கத்திற்கு : 8-10 வரிகள் 


அளவு : 24X 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 5.00. 


குறை 


தொடக்கம் 


அரன்கயிலை விட்டு நான் தெட்சணித்தில் வந்து 

அளவரந்த கோடிசித்தர் முனிவ ரிசிகளுமாய் 
பரந்தொரு பொதிகைதனி லிருக்கும் போது 

பாடினதோர் விந்தமொடு வயித்தி யந்தான் 


முடிவு 


......... 


LEFT 

வியாதியளுக்கெல்லா மொளிவ தற்கு 
காரண மந்திர மறிந்தால் அ .............. 


............ 


... aa ...... 


ளும் 


பெறுமடரான் வியாதியின் 

பேர்கொண்டு வரும் நா 


காலம் 


ல்லை 


குறிப்பு 


இதில் , முப்புக்குரு . சாபநிவர்த்தி . கெர்ப்பக்கோள் , முதலியன உள்ளன . 


17 - வது தொகுப்பு 


81 


வரிசை எண் : 1980 


சுவடி எண் : 997 


அகத்தியர் கலைக்கியானம் ஆயிரத்திருநுாறு 


நூலாசிரியர் : அகத்தியர் 
சுவடியின் நிலைமை : பழுது பட்ட நிலை 
அளவு : 25x5 சென்டி மீட்டர் 
கி , எண்ணிக்கை : 7000 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 206 
பக்கத்திற்கு : 10-11 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


குறை 


தொடக்கம் 

ஆதியாம் பரத்தினுட கிகுபை கூர்ந்து 

அன்பான மனோன்மணியைத் தொழுது போற்றி 
சோதியெனுங் கமலமுற்தங் கொண்டு தேறி 

சுந்தரம் போல் வாதத்தி லட்சங் காப்பு 
நீதிபெற வயித்தியத்தி லிரண்டு லெட்சம் 

நிலைத்ததொரு சூத்திரத்திற் கோடா கோடி 


முடிவு 


யில்லையென்று ஆணையிட்டுச் சொல்லிப் போடு 

யென்மகனே யென்மேலே ஆணை ஆணை 
புல்லனென்ற புலையறி 

-1200 


......... 


............... 


..... 


.... 


............ 


..... 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இது , கூந்தற்பனை ஏடுகளில் எழுதப்பட்டுள்ளது . இதில் , சிதம்பர சக்கரம் , 
வாலை சக்கரம் , தர்க்கம் பேசப் பட்டவர்களுக்கு , சடாட்சரமகிமை , கணபதி சக்கரம் 
மானித பூசை , முப்புவின் விபரம் , துருசுக் கட்டு , கருவங்கச் சுன்னம் முதலியன உள்ளன 

கடைசி ஏடு இல்லை . 


6 


82 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


1981 


சுவடி எண் : 


998 


வைத்தியத் திரட்டு 


பொருள் : மருத்துவம் 


நுாலாசிரியர் : பலர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 


8 


சுவடியின் நிலைமை : பழுது பட்ட நிலை 


பக்கத்திற்கு 8-9 வரிகள் 


அளவு : 35x31 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


எண்ணிக்கை : 


350 


குறை 


தொடக்கம் 


வெள்ளை வாத முறை 


யெருக்கலம் பால் பலம் கால் 
வெங்காரம் பணவிடை. 
நல்லகாரம் 

-1 
இது மூணும் ஒரு பாத்திரத்தில் காரத்தைப் 
பொடி செய்து , பாலில் போட்டு 


முடிவு 


பன்னிரண்டு வாழைப்பழம் கூட செரு நார்த்தங்காய் 
தண்டி சர்க்கரையும் போட்டுக் கிண்டி விடவும் . 
நாளொன்றுக்கு இரண்டு கரண்டியளவு கொள்ளவும் . 

காப்பு , புளிப்பு , தவிரவும் , உப்பு கொஞ்சம் கூட்டிக் 
கொள்ளவும் . 

சிவமயம் 


வேட்டைக்குப் போக சக்கரம் 
வழக்கு வெல்ல சக்கரம் ( இருக்கின்றன ) 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , மருவெடுக்க , போகிக்க மருந்து , போகிக்க லேபனம் , அடைப்பு திறக்கும் 
நாவடக்கம் , பலவகை யிருமலுக்கு மருந்து முதலியன உள்ளன . கடைசி ஏட்டில் 
சக்கரங்கள் உள்ளன . 


17 - வது தொகுப்பு 


83 


வரிசை எண் : 1982 


சுவடி எண் : 999 


வைத்தியத் திரட்டு 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 25 


நூலாசிரியர் : பலர் 


சுவடியின் நிலைமை : பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 35 x 3 ; செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 1000 


குறை 


தொடக்கம் 


நாலாமரைக் காச்சலுக்கு மருந்து 


- 


தும்பத்தளை நாகவேளைத் தழை 
நாய்வேளைத் தழை குப்பமேனித் தழை 
ஓமம் ஒரு பூண்டு வசம்பு 

இந்த வகை ஏழும் கொண்டுவந்து 
துணியிலே பொட்டலம் கட்டி 


முடிவு 


உதிரமும் சிரங்கு மாக்கும் கால்கை 
நாம்புபோலே தேய்ந்து வயறு பெருக்கும் . 
சொருமாக்கும் 

இதுவறிந்து பரிகாரஞ் செய்யவும் 
சகல பொல்லாப்பும் நீங்கும் 
குருவே துணை 

முற்றும் 


காலம் 


இல்லை 
குறிப்பு 

இதில் , முள்ளுப்பட்டாலும் மந்திரம் , வீக்கம் , யெந்த சாதிக்கும் மந்திரம் 
விசத்துக்கு நசியம் , நாவடக்கம் , தலைவலிக்கு . பிள்ளை பெறமாட்டாதவளுக்கு , லேபனம் , 
தம்பனம் , நாரு கிரந்தை கற்பம் , ஈசுரமூலி கற்பம் முதலியன உள்ளன . 


84 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1983 


சுவடி எண் : 1000 - a 


சித்திராரூட நொண்டி 


பொருள் : மாந்திரீகம் 


நூலாசிரியர் : சித்தர்கள் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 26 


சுவடியின் நிலைமை : சிறிது பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 35x31 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 1000 


முழுமை 


தொடக்கம் 


அத்தனா ரம்மை யருளால்த் திருமுறையால் 
சித்தரா ரூடத்தைச் செப்பக்கேள் - முத்திக் 
குரிய குமரன் றுணைவன் மும்மதத்தன் கோட்டுக் 

கத்திமுகவன் தன்பதமே காப்பு . 
அத்திமா முகவன் பாதம் 

விளம்பலுற்றேன் 
நூல் 
திருமருதூரில் வாழுந் 


...... 


........ 


முடிவு 


தரைமிசை யெழுநூறு பருவமுஞ் 

சரிவர வேயிருந்து தான்வாழ்ந்து 
திருமகள் விளக்கம் பெற்றுப் பதினாறு 
செல்வம் பெற்று முத்திசேர்வர் தாமே ! 
தந்த தன தன்னா 
தனதன தந்ததன தனதன தந்த தன்னா 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


+ 


இது , எமது சுவடி எண் 301b / D - 533 போன்றது . இதில் - காப்பு வெண்பா மிக் 
குளது பிறசெய்திகளை 301-6 ல் காண்க . 


85 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 1984 


சுவடி எண் : 1000 - 6 


வைத்தியத் திரட்டு 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 18 


நூலாசிரியர் : பலர் 


சுவடியின் நிலைமை : சிறிது பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 35x31 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 700 


குறை 


தொடக்கம் 


பேயஞ்சுக்கு ... 


.......விபரம் 


பேய்ச்சுரை 

பேய்ப்புடல் 
பேய்க்கொம்மட்டி பேய்த்திமிட்டி 
ஆக அஞ்சு ( ? ) ங் கண்டு சொல்லவும் 


பிணிக்கி குளிகை 


குப்பைமேனி வேர் வரரகன் - 3 


முடிவு 


நாய்கடித்த விசத்துக்கு 


காட்டுச் சீரகம் அரைத்து 
மூன்று நாள் சாப்பிடவும் 
விச மிறங்கும் 

ஆதியே துணை செய்யவும் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் பண்ணிக் குருவைக் குணம் , பிள்ளைப் பிணி தோசத்துக்கு , சிலேஷ்ம சுரத் 
துக்கு முதலியன உள்ளன , 


86 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1985 


சுவடி எண் : 


1001 -a 


புலிப்பாணி சாலம் - இருநுாறு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : புலிப்பாணி 


ஏடுகளின் எண்ணிக்கை : 90 


சுவடியின் நிலைமை : பழுது பட்டநிலை 


பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 


அளவு : 231x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி எண்ணிக்கை ; 1300 


முழுமை 


தொடக்கம் 


சத்தியமே தயாபரியே ஞான னூர 

சாம்பவியே மனோன்மணியே கபாலி சூலி 
முத்தியே வேதாந்த பரையே அம்மா 

முற்குணமே அறச்சுடரே மாய வீரி 
வெத்தியே மூவருக்கு அருளாய் நின்ற 

வேணியே சாமளமே பொன்னே மின்னே 
சித்தியே சாலமது யெறனூ றய்யா 

சின்மயத்தின் கிணேசனுட காப்பாம் பாரே ! 


ழுடிவு 


தாமே நீ வைத்திடமங் கொடுத்தாப் போலே 

தரணிதனில் தான்விளங்கும் புலிப்பாணி தானும் 
நாமே நீ போகருட கடாட்சம் பெற்றே 
நாயகனே சாலமிற னூறு மாமே ! 

--200 
தேவிசகாயம் 
காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் கண்கட்டு , சாலக்காள் பூசை , பச்சைப்பாம்பு , வித்தை , மூலிகைசாலம் , 
தெய்வ சாலம் , சீலை குடைபிடிக்க , எலுமிச்சம் பழ வித்தை , சர்ப்பச் சாலம் , வாத்திய 
சாலம் , அக்கினி சாலம் , சலத்தின் சாலம் , வாய்வு பரிய முதலியன உள்ளன . 


87 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 1986 


சுவடி எண் : 1001-6 


புலிப்பாணி பலதிரட்டு 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 45 


நூலாசிரியர் : புலிப்பாணி 


சுவடியின் நிலைமை : பழுது பட்ட நிலை 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


அளவு : 231x3 செண்டி மீட்டர் 


கி எண்ணிக்கை : 700 


முழுமை 


தொடக்கம் 


வேதாந்த நாயகியே விமலி வேணி 

வீரமா காளியம்மா ருத்ர ரூபி 
நாதாந்தத் துப்பொருளே அகோர வீரி 

நாரணியே காரணியே தேவி சத்தி 
மூதாந்த சீர்தனுட பரையே துர்க்கி 

மூவர்க்கும் முதப்பொருளே ஆனந் தாயி 
மாதாந்தந் தனையீன்ற சீகத வல்லி 

மாமுகத்தோன் பலதிரட்டுக் காப்புத் தானே ! 


-1 


அல் 


தானென்ற முப்பூவை சொல்லக் கேளு 

தருவான அண்டமடா ஆதி ஆதி 


முடிவு 


கொழுந்துபோல் தீபத்தை நோக்கிப் பாரு 

கோபமொன்று மாகாது குணமே வேணும் 
செழுந்திருக்கும் போகருட கடாட்சத் தாலே 

செத்திருக்கும் புலிப்பாணி பலதிரட்டு முற்றே ! 


-1001 


காலம் 


இல்லை 
குறிப்பு 

இதில் , வசியமை , மாரணம் , அஞ்சனம் , பேதனம் வித்துவேசனம் , புதை பில்லி 
கள்ள பிசாசுத் தொழில் .. விந்து விடாமல் கட்ட , ஸ்திரீ வசியம் , விளிவி கற்பம் 
பற்பம் , துருசுச் சுன்னம் , துருசு செயநீர் , வீரச் சுன்னம் , சாரக்கட்டு , தாளக பற்பப , 
சூடச் சுன்னம் , முதலியன உள்ளன . 


88 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1987 


சுவடி எண் : 1002 


அகத்தியர் சூத்திரம் - இருநூற்றைந்து 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 26 


சுவடியின் நிலைமை : பழுது 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


அளவு : 28x2 , செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 500 


குறை 


தொடக்கம் 


பூரணமாம் மும்மூலப் பொறியிற் சூடாம் 

புகையெழும்பி மேகமதாய்ச் சிரசிற் சூடாம் 
காரணமாய் நீர்கலந்து கண்ணில் ரோகங் 

கனலெழுந்து வாயுவினால் சூலை ரோகம் . 


முடிவு 


முறையான யேகமூ லிகையின் போக்கு 

முக்கியமாய் யெண்ணையொரு நெய்க சாயந் 
துறையென்ற துறையெல்லா மிதுக்குள் சொன்னேன் 

சுருக்காகுந் தயிலங்கள் சூரணங்கள் 
பறையென்ற பறைபோட்டேன் வியாதிக் கெல்லாம் 

பண்பதுபோல் பாடிவிட்டேன் பலனூ லெல்லாம் 
நிறையென்ற துறையெல்லாஞ் சுருக்கிச் சொன்னேன் 


............ 


............ 


........... 


103 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் அயப்பற்பம் , தாம்பிரபற்பம் , ரசபற்பம் , வங்கபற்பம் , காரீய பற்பம் 
முதலியன உள்ளன . 


இது , எமது சுவடி எண் 294 - h | D - 525 , எண் 311 - e / D - 566 , எண் 323-3 | D - 622 


போன்றது . 


117 - வது தொகுப்பு 


83 


வரிசை எண் : 1988 


சுவடி எண் : 1003 


பொதிகைச் சுவாமியார் சூத்திரம் - நூறு 


நூலாசிரியர் : அகத்தியர் 
சுவடியின் நிலைமை : பழுது பட்ட நிலை 
அளவு : 28x2 செண்டி மீட்டர் 
கி . எண்ணிக்கை : 500 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 29 
பக்கத்திற்கு : 6 வரிகள் 
எழுத்து : தமிழ் 
1.முழுமை 


T 


தொடக்கம் 


பூரணமாஞ் சுளினை நடுக் கமல மீதே 

புகழ்பெரிய மூலகண் பதியே காப்பு 
காரணமா யெளையாண்ட பராபரனைப் போற்றி 

கட்டாக வாதத்தி லெட்சங் காப்பு 


முடிவு 


மனம்வேறு சாதகமாய்ச் சாத்திரம் பார்த்து 

மனம்பிலக்கக் குருவினிடம் வணங்கி நின்றால் 
மனம் வேறு வாராது சித்தி முத்தி 
வாய்க்குமே சூத்திரந்தான் நூறு முற்றே ! -100 


தெட்சணாமூர்த்தியார் 
பாதாரவிந்தமே கெதி 


காலம் 

வியவருடம் கார்த்திகை மாதம் 3 - ஆம் தேதி வியாழக்கிழமை மிருகசீரிச நட்சேத் 
திரமும் துதிகையுங் கூடின சுபதினத்தில் வயித்தியம் நூறு எழுதி முகிந்தது . சூடாமணி 
பொன் ராமசாமி வாத்தியார் கையெழுத்து , 

நீடூழி வாழ்க 


குறிப்பு 


இதில் , துருசு , கட்டுவிதம் செயநீர் , உப்புக்கட்டு முதலியன உள்ளன .. 
இது , எமது சுவடி எண் 258 -a | D458 அகத்தியர் சூத்திரம் நுாறு போன்றது . 


90 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 198g 


சுவடி எண் : 


1004 


பொதிகைச் சுவாமியார் சூத்திரம் - ஐப்பது 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : , 3 ( 30. 42 


சுவடியின் நிலைமை : 


பழுது 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


அளவு : 28x2 , செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 300 


குறை 


தொடக்கம் 


> 


வானும் புவியு மதியுங் கதிரொளியுந் 
தேனு சிவகுருவைத் - தானுந்தான் 
நாமரையும் ஆராய்ந்து நன்னாவி தன்தையுங் 
கோலமுடன் கிணேசன்றஈள் கூறு , 
மயமான முப்பூவின் மார்க்கந் தன்னை 


...... 


முடிவு 


காலான வயித்தியத்தை யுறுதி யாக்க 

கைமுறைகள் தப்பாமல் குருவைச் செய்தால் 
பாலா ) ன நிறமுடைய பரமனாவன் 

பாரிலே வாழ்வதற்குக் குருவு மாவன் 
செயலான திருவுடைய செல்வ னாவன் 

சி ........... 


.. 


.......... 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் கடைசி ஏடு இல்லை . 42 வது ஏடு பாதியாக முறிந்துள்ளது இதன் மூலம் 
வைத்தியம் செய்யும் முறை , அயம் காந்தம், அப்பிரக நவனீதம் , கெருடக்கல் , கல்நார் 
அண்டக்கல் , சங்கு , சலாசத்து நவரத்தினங்கள் , மனித எலும்பு , மான் கொம்பு , ஆமை 
யோடு இவைகளை மணியாகச் செய்யும் முறை முதலியன கூறப்பட்டுள்ளன... 

இது எமது கவடி எண் 185 - a / D291 போன்றது . எனினும் பிழைகள் மலிந் 
துள்ளன . 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 


1990 


சிவடி எண் : 


1005 


வைத்தியத் திரட்டு 


பொருள் : 

மருத்துவம் 


நுாலாசிரியர் : பலர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 25 


சுவடியின் நிலைமை : சிறிது பழுது 


* பக்கத்திற்கு : 6 வரிகள் 


அளவு : 


28x 2 : செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 500 


குறை 


தொடக்கம் 


மேகத்துக்குத் தயிலம் 


நிகரில்லா மேகத்தின் தயிலங் கேளு 

நிசமான சந்தனமு மிலாமிச் சோடு 
வகையான ஆவரையின் பட்டை யோடு 

வகைபத்துப் பலமாக வாங்கி யேதான் 
பிசகா மற் றூணி நீர்விட் டெட்டொன் றாக்கிப் 

பெருமையொற்ற கஷாயத்தை வாங்கி யேதான் 


முடிவு 


வைத்திடவே வெடியுப்புச் செயநீ ராகு 

மைந்தனே முன்னரைத்த கிளிஞ்சிச் சாரம் 
நைத்திடவே யிதையிட்டு யரைத்து நன்றாய் 

நலமான செயம் பார்த்துக் குகையி லிட்டு 
மொய்த்திடவே புடம்போடு சாரங் கம் 

மூதண்ட பனியில்வைக்கச் செயநீ ராகுங் 
கொத்திடவே யின் பெருசார் நீர் தான 

கொள்ளையடா வா , தமிதிற் கூறக் கேளே ! 


+4 


- 


101 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் மேகத்துக்குத் தயிலம் , வில்லைவேர்த் தயிலம் , வேங்கைத் தயிலம் , வெட்டி 
வேர்த் தயிலம் , வேம்பின் பட்டைத் தயிலம் , குருந்தவேர்த் தயிலம் , சித்திர மூலத் 
தயிலம் சீரகத் தயிலம் , சூரிவிதைத் தயிலம் , சங்கம் வேர்த் தயிலம் , அமுக்காரத் 
தயிலம் முதலியன உள்ளன . 

இது , திரட்டு அன்று ; ஒரு முழு நுாலின் தன்மை காணப்படுகின்றது . தலைப்பு 
அறியக் கூடவில்லை , எனவே வைத்தியத் திரட்டு எனப்பட்டது . 


92 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1997 


சுவடி எண் : 1006 


வைத்தியம்- பலதிரட்டு 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை: 24 


நூலாசிரியர் : பலர் 


சுவடியின் நிலமை ! சிறிது பழுது: 


அளவு : 28 * 21 செண்டி மீட்டர் 


பக்கத்திற்கு 6 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


கி , எண்ணிக்கை : 


500 


முழுமை 


தொடக்கம் 


காசத்துக்கு மருந்து 
இலந்தைத் தம்பலம் , உத்தம தாளிச் சமூலமுஞ் சங்கம் 
வேர் , தூதுவளை வேர் இவ்வளவும் வகை 1 வராகன் . 3 நாழித் 
தண்ணீர் விட்டு அரைத்து மேல் மருந்து அதிமதுரங் கோஷ்ட்டம் 
மிளகு , கருஞ்சீரகம் சாரணைவேர் நாய்ப் பல்லு . 


முடிவு 


களவு பிடிக்க வினோதம் 


செத்த பிரேதம் - வேகுறபோது ஒரு இரும்பை நெஞ்சில் 
வைத்துக் காடாத்து முன்னே யெடுத்து வளகி யடித்துக் கய்யில் 
போட்டுக் கொண்டு வளகியை உயர யேற்றினால் களவு செய்தவன் 
சேலையை உயர வாங்கும் . 
இது பார்த்துக் கொள்ளவும் . கைகண்டது . 

சிவமயம் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் பெரும்பாட்டுக்கு மருந்து , பல் விளக்க மருந்து , இருமலுக்குப் புகை 
பாதபெண்பதுக்கும் , வாத சூலை , பிடிப்பு , முழங்கால் பிடிப்பு , கடுப்புக்கு எண்ணெய் , 
சீந்தி கற்பம் , கண்டத்துக்கு மேல் கண்ட வீக்கத்துக்கு எண்ணெய், வயற்றில் செத்த 
பின்ளை விழ முதலியன உள்ளன . 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 1992 


சுவடி எண் : 1007 


அகத்தியர் பட்சணி 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 16 


சுவடியின் நிலைமை : சற்றே பழுது 


பக்கத்திற்கு: 6 வரிகள் 


* 


அளவு : 28x ?! செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி எண்ணிக்கை : 250 


குறை 


தொடக்கம் 


ஆதியந்தம் நடுவிருந்த சோதி பாதம் 

அகண்டபரி பூரணமே யறிவே காப்பு 
நீதிகலை வாணிகுரு கந்தன் காப்பு 
நிரஞ்சனமக நிற்குணமா வதீங்த காப்பு . 


முடிவு 


வாட்டவே " யண்டரண்ட நீரிப் போகு 

மானிலத்தி லெதிராளி யுண்டோ சொல்லு 
காட்டவே கங்காளி யேவல் துர்க்கை 

கன்னி தொட்டுக் காசிவரை யோடிப் போகும் 
நீட்டவே மாரணத்துக் காதி பீடம் 
நிகருண்டோ 


...... 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , சகல வசியம் , மந்திரம் , செம்பருத்தம் , வசியம் தம்பளம் , உச்சாடனம் , 
மோகினி மந்திரம் , மோகனம் , நாகவாடை , அஷ்டாங்க வாலை , முதலியன உள்ளன . 

நூல் தலைப்பு அறியக் கூடவில்லை . 


94 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


1993 


சுவடி எண் 


1008 


திருமந்திரம் - கோரக்கர் பாடல் - தீட்சா விதி 


பொருள் : 


மருத்துவம் 


தூலாசிரியர் : கோரக்கர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 6 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


சுவடியின் நிலைமை : பழுது பட்ட நிலை" 
அளவு : 28x2 ; செண்டி மீட்ட 


எழுத்து : தமிழ் 


கி , எண்ணிக்கை : 


200 


முழுமை 


தொடக்கம் 


பூரண லேகியம் 


கோரக்கர் மூலிகை குருவின் உபதேசம் 
நேரொக்கக் கொண்டு நிலையறிவா ரீங்கில்லை 
நேரொக்கக் கொண்டு நிலையறி வாளர்க்குச் 
சீரொக்கப் பாயும் சிவபதந் தானே ! 


முடிவு 


ஆச்சிந்தத் தீட்சைவிதி கேட்டோர்க் கையா 

ஆச்சரியஞ் சகல நூல் அவர்க்கே எய் தும் 
ஓச்சிந்த வாதமவர் சொன்னபடி கேட்கும் 

உத்தமனே வயிரவன்றா னேவல் கேள் கும் 
பாச்சிந்தப் பூசையிலே வஷ்த்து வைத்துப் 

பார்க்கையிலே செலமாகும் பாரு பாரு 
காச்சிந்தத் தாதுவெல்லா முருக்கிக் கொண்டு 

கருது நீ பூசைவிர்த்தி யாகும் பாரே ! 


தீட்சை விதி முற்றும் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் , தொடக்கம் திருமூலர் திருமந்திரச் செய்யுளாகவும் , பிற்பகுதி எண்சீர் 
விருத்தமாகவும் காணப்படுகின்றன . 

கோரக்கர் கற்ப முறை பாடலில் இது தொடங்குகிறது . 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 


சுவடி 

எண் : 1009 


1994 


கோரக்கர் கற்ப முறை 


பொருள் : மருத்துவம் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 9 


நூலாசிரியர் : கோரக்கர் 


சுவடியின் நிலைமை : 


பழுது 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


“எழுத்து : தமிழ் 


அளவு : 28 x 2 செண்டி மீட்டர் 


கி . எண்ணிக்கை : 159 


குறை 


தொடக்கம் 

பவவள்ளி கற்பம் 
இருப்பாங்காண் சாகாம லிருக்கக் கற்ப 

மின்னங்கேள் பவவள்ளியின் கற்பங் கேள் 
விருப்பமுட னடையாளஞ் சொல்லக் கேளு - 

மீறுகின்ற பாம்பு போல்க் கொடிய டர்ந்து 
மிருக்கு 


............ 


முடிவு 


வீந்ததோர் வாய்வு வேகங்கள் 

மனவேக மான வாசி 
அந்தர சுபால யோகம் 

அஷ்டமா சித்தி யான 
செந்தமிழ்க் கபால வாணி 

செகத்துக் கேராச தானி 
சுந்தரி யழகு பொன்னின் 

தூயனாம் வச்சிர காயன் 
கற்பவல்லாரை கிறிகிக 


35 


- 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் , நீலி , புல்லு வேதாள கற்பம் , கெந்தி முதலியன உள்ளன . இதனை 
அடுத்த ஒரு ஏட்டில் வடவாமுகாக்கினிக் குளிகைக்கு விபரம் என்று தலைப்பிடப்பட்டு 
உரை நடையாய் மருந்து கூறப்பட்டுள்ளது , 

தாளகக் கட்டு , வெள்ளைக்கு விபரம் , செந்தூரம் , ஆகியவை உள்ளன . 


தமிழ்ச் சுவடிகளின் 


96 


வரிசை எண் . 1995 


சுவடி எண் : 1010- 3 


புலிப்பாணி ஜாலம் - இருநூறு 


பொருள் : ஜாலம் 


நூலாசிரியர் : புலிப்பாணி 


ஏடுகளின் எண்ணிக்கை : 33 


சுவடியின் நிலைமை : பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு ! 35x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை 


. 


800) . 


முழுமை 


தொடக்கம் 


சத்தியே பராபரியே ஞான ரூபி 

சாம்பவியே மனோன் மணியே கபால சூலி 
முத்தியே வேதாந்தப் பரையே அம்மா 

முக்குணமே முச்சுடரே மாயா வீரி . 


முடிவு 


தாமேநீ நவரெத்தினங் கோத்தாப் போலே 

தாரணியில் தன்னிலைதான் விளங்கும் புலிப்பாணி 
நாமே நீ போகருட கடாட்சத் தாலே 

நாயகனே சாலமிது யிருநூறு மாமோ 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இது , எமது சுவடி எண் 1001-8 போன்றது . மற்ற விபரங்கள் அங்கு காண்க 


17 - வது தொகுப்பு 


97 


வரிசை எண் : 1996 


சுவடி எண் : 1010 - b 


புலிப்பாணி பலதிரட்டு - நூறு 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 17 ( 34-50 ? 


நூலாசிரியர் : புலிப்பாணி 


சுவடியின் நிலைமை : பழுது 


பக்கத்திற்கு : 7- 8 வரிகள் 


அளவு : 35 x 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி , எண்ணிக்கை : 400 


முழுமை 


தொடக்கம் 


தானென்ற முப்பூவைச் சொல்லக் கேளு 

தருவான அண்டமடா அதி ஆதி 
கானென்ற அண்டத்தைக் கொண்டு வந்து 

கடிசாக நொறுக்கியதை ரூபாயி போலே 
மானென்ற பூநீரைக் கரைத் தெடுத்து 

மைந்தனே அதில் போட்டு குருக்கிக் காச்சி 
பானென்ற சலம்விட்டுக் கழுவிப் போட்டு 

பண்பாக ரவிதனிலே உலரப் போடே ! 


முடிவு 


அழுந்துவார் சாத்திரத்தை நிசமென் றென்று 

அடவான பெரியோரை வணங்கிக் காரு 
நளுந்துவார் பொய்யொன்றும் நவிலொண் ணாது 

நாதனுக்கு ஆளாக வேணு மானால் 
கொளுந்துபோல் தீபத்தை நோக்கிப் பாரு 

கோபமொன்றும் ஆகாது குணமே வேணும் 
செளுந்திரிச்ச போகருட கடாட்சத் தாலே 

செகமதிக்கப் புலிப்பாணி பாடல் முற்றே ! 


- 


- 100 


காலம் 


பழனி தாலுக்காவைச் சேர்ந்த பளயாய்க்குடியிலிருக்கும் சவுதலி ராவுத்தர் மகன் 
வெள்ளையப்ப ராவுத்தன் தன் கைப்பட எழுதினது . 
குறிப்பு 

இதில் , கண்ணப் பசாசுத் தொழில் , சொக்குப் பொடி , கற்பம் . ரசபற்பம் , துருசுச் 
சுன்னம் , சிறுகண்ணு நாகம் , தாளகம் , கெந்தி முதலியன உள்ளன . 


7 


98 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1997 


சுவடி எண் : 1011 


அகத்தியர் தண்டகம் 


நூறு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 9 ( 52-60 ) 


சுவடியின் நிலைமை : மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 


அளவு : 35x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி , எண்ணிக்கை : 250 


முழுமை 


தொடக்கம் 


அந்தணர் பாதம் போற்றி 

அறிவுடன் வாழ்வோர்க் கெல்லாம் 
சந்ததம் பூமி மீதில் 

சாத்திய தண்ட கந்தான் 
யெந்தனார் பிள்ளை யெல்லா 

மதுவறிந் துள்ளே கொண்டு 
பிந்தமிழ் பிறவிள் ளாத 

பெரியவ ராகுந் தானே ! 


முடிவு 


ஆனோஞ் சிவனை அடிதொழு தேற்றி 
மானே பார்பது மக்களு மானோம் 
வீணே யிருந்து விஞ்சவள் கண்டாய் 
தானே தண்டக நாடுமுறை முற்றே ! 


- 103 


அகத்தீசர் தண்டகம் முற்றும் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , அஞ்சனம் , வசியம் , உருமாற்றம் , மருந்தீடு , அஷ்டகர்மம் முதலியன 


உள்ளன . 


இது , எமது சுவடி எண் 17 - d | D - 22 போன்றது , ஆயினும் பாட வேறுபாடுகள் 
உள்ளன . 


17. வது தொகுப்பு 


99 


வரிசை எண் : 1998 


சுவடி எண் : 1012 


ரோமரிஷி ஒன்பது 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : ரோமரிஷி 


ஏடுகளின் எண்ணிக்கை : 1 ( 51 ) 


சுவடியின் நிலைமை : பழுது 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 


அளவு : 35x 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 30 


குறை 


தொடக்கம் 


பூரணமாய் நின்றதொரு சுழினை காப்பு 

பொதிகைமுனிக் கருள் கொடுத்தோன் பாதங்காப்பு 
வாரணிந்த முலையாள் தன் பாதங் காப்பு 

கோடிகோடி முனிசித்தர் பாதங் காப்பு 
தாரணிந்த கரிமுகவன் பாதங் காப்பு 

தப்பாமல் சொல்லுகிறேன் மகாலிங் கய்யா 
பேரணி போல் முழங்கிவரும் ஒன்ப துக்குள் 

பெருநூலுந் தரு நூலும் காப்ப தாமே ! 


-1 


முடிவு 


கொண்டுகண்டார் பூரணமே வாலையது வாகும் 

கோடிகற்பம் கோடி தொந்த மாடு மாடும் 
கண்டுயிதில் பணவிடைதான் புனுகு சேர்த்து 

கங்காளி வசிய நம வென்று ஓதப் 
பண்டு முன்னாள் செய்தவினை யெல்லாம் 


............ 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இந்த ஏட்டின் ஒருபக்கம் மட்டும் 3 பத்தியாக 3 செய்யுட்கள் மட்டும் உள்ளன 


தமிழ்ச் சுவடிகளின் 


100 


1013 


வரிசை எண் : 


1999 


சுவடி எண் : 


அகத்தியர் பட்சணி நூற்று முப்பத்தொன்று 


நூலாசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 19 

( 61-70 ) 
பக்கத்திற்கு 7-8 வரிகள் 
எழுத்து : தமிழ் 
முழுமை 


சுவடியின் நிலைமை : பழுது 
அளவு : 35x 3 செண்டி மீட்டர் 
கி . எண்ணிக்கை : 250 


தொடக்கம் 


திருமகள் சோதி யாகும் 

செகதலம் வல்லி மாது 
மருமக ளவளே யுந்தி 

மவுனத்தில் நந்தி தோண 
கருவது நாமே சொல்வோம் 

கண்டது விண்டி டாதே 
பருவமா மாது கற்மம் 

பச்சணி யறிந்து கொள்ளே 


- 
1 


- 


முடிவு 


கற்றவ ரென்னூல் தன்னை 

கைவிடார் கருவைக் காண்பார் 
செத்தபே ரில்லை யின்னூல் 
சேர்ப்பது முத்தி யாமே ! 
அகத்தீசுவரர் பட்சணி 

முற்றும் . 


-131 


காலம் 


தாருண வருடம் புரட்டாசி மாதம் 11 - ஆம் தோதி பளையாயக் குடியிலிருக்கும் 
வெள்ளைய ராவுத்தர் சவுதலி ராவுத்தர் குமாரர் வெள்ளைய ராவுத்தருக்கு அகத்தியர் 
பட்சணி யெழுதினது . சிவனாம குரும்பன் மகன் கருப்பக் குரும்பன் கையெழுத்து . 

சம்பூரணம் 
குறிப்பு 

இதில் , அரிதார வெள்ளை , புழுகு , தம்பலத்தின் பூச்சி , வழிவேதை வசியம் 
அரவு விஷம் போக்கி , அம்ருதம் உண்ணுதல் , நேத்திரத்தின் ஒளிவு , கதிரொளி தெரிதல் 
முதலியன உள்ளன . 

இது ; " எமது " சுவடி எண் 228 - b / D - 368 . போன்றது . ஆனால் பாட வேறுபாடுகள் 
மிகுதியும் காணப்படுகின்றன . இது நல்ல பாடமாகத் தெரிகிறது . 


101 


17 வது தொகுப்பு 


சுவடி எண் : 1014 


வரிசை எண் : 2000 


குருமுனி இந்திரசால வெண்பா- நூறு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 9 

( 71-79 ) 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் 


சுவடியின் நிலைமை : பழுது 


அளவு : 35x 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 
முழுமை 


கி . எண்ணிக்கை : 300 


தொடக்கம் 


கருவகையில் மூலிகை சித்திரச்சு ருக்கம் 
உலைவிபர வெண்பா உரைக்கவே - திருவருளுங் 
கந்தனுக்கு முன்னுதித்த காரானை யைந்துகரத் 
தந்திமுகத் தோன் நூல் காப்பு 


முடிவு 


குறிவெண்பா யிந்திரகண்டி கோகரண நூறும் 
அறிவுண்டாஞ் சால அவையடக்கம் - பிறிவுதரும் 
தெட்சணியைப் பாரு சிகசால மாட்டிவிக்க 
வச்சணி னூறுமுற்றுமை வுனு , 

--100 


காலம் 


இந்த ஏடு தொட்டனூத்திலே யிருக்கும் மருதனாயகம் 
பிள்ளை ஏடு பார்த்து எழுதினது . 


குருகடாட்சம் 


குறிப்பு 


இதில் , புகைவிபரப் , பட்டமரம் தழைக்க , பாம்பு அழைக்க , பட்சி அழைக்க 
நவமூலி ஒன்பதும் பிடுங்க , தலைசுற்றி ஆடுதல் , கையில் மழுவேந்த , மாற்றானை 
மாற்ற நீறு , ராசவசியம் , மாரண வித்தை முதலியன உள்ளன . 


102 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2001 


சுவடி எண் : 1015 


தெட்சிணாமூர்த்தி பாடல் - ஐந்து 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : தெட்சிணாமூர்த்தி 


ஏடுகளின் எண்ணிக்கை : 1 ( 80 ) 


சுவடியின் நிலைமை : பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 35 X 3 செண்டி மீட்டர் 

" ண்ணிக்கை : 50 


எழுத்து : தமிழ் 
முழுமை 


தொடக்கம் 


ஆகமாய்த் தெட்சிணா மூர்த்தி சொன்ன 

அப்பனே முரிவுவகை என்ன சொல்வேன் 
பாகமாய் நாவிபா சாணந் தானும் 

பாங்கான ஊமத்தைச் சேறாங் கொட்டை 


முடிவு 


தேமப்பா நவப்பழந்தான் முரிவ தற்கு 

செப்புகிறேன் நெல்லிக்காய் திணண வேணும் 
சாமப்பா தேனுக்குக் குளிர்ந்த தண்ணீர் 

தான்குடிக்கப் போகுமடா அஞ்சும் முற்றே ! 
தெட்சிணாமூர்த்தி முரிவு சாத்திரம் 

அஞ்சும் முற்றும் 


- 5 


காலம் 


மதிரைச் சில்லா பழனி தாலுக்சாவைச் சேர்ந்த கஸ்பா பழயாயக் குடியில் யிருக்கும் 
வெள்ளைய ராவுத்தர் மகன் சவுதலி ராவுத்தருடைய குமாரன் வெள்ளையப்பன் தன் 
சொந்தத்துக்காக தன் கைப்பட எழுதினது . 

தாருண வருடம் அப்பிசை மாதம் 5 ஆம் தேதி 


குறிப்பு 


இதில் வரும் சொற்கள் மறைமுகமாக உள்ளன . 


இதற்கு இது முறிவு எனக் கூறப்பட்டுள்ளது . 


17- வது தொப்பு 


103 


வரிசை எண் : 


2002 


சுவடி எண் : 1016 


புலிப்பாணி வாடை பதினாறு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : புலிப்பாணி 


ஏடுகளின் எண்ணிக்கை : 3 ( 81-83 ) 


சுவடியின் நிலைமை : பழுது 


பக்கத்திற்கு 7-8 வரிகள் 


அளவு : 


35x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 100 


முழுமை 


தொடக்கம் 


காரணியே பூரணியே ராச வீரி 

களங்கமில்லா ரவியொளியே கயிலை கண்ணே 
ஆரணியே அம்பிகையே அரசே துர்க்கை 

அம்பரமே சுந்தரியே அரனார் தேவி 


முடிவு 


வாரே நீ சாத்திரத்தை நிசமென் றோர்க்கு 

வாழ்ந்திருப்பார் சகலசித்தும் சித்தி யாகும் 
தீரேநீ போகருட கடாட்சத் தாலே 
திரமாக வாடைபதி னாறு முற்றே ! 


17 


காலம் 


மதுரை சில்லா பழனி தாலுக்காவைச் சேர்ந்த கஷ்ப்பா பளையாய்க் குடியில் 
யிருக்கும் வெள்ளைய ராவுத்தர் மகன் சவுதலி ராவுத்தருடைய மகன் வெள்ளையப்பன் 
தன் சொந்தத்துக்காக தன் கைப்பட எழுதினது , 

தாருண வருடம் அற்பிசை மாதம் 6 -ஆம் தேதி 
குறிப்பு 


இதில் , வாடை பற்றிய செய்திகள் கூறப்பட்டுள்ளன 


104 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2003 


சுவடி எண் : 1017 - a 


அகத்தியர் சித்தராருடம் 


பொருள் : மாந்திரீகம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 32 


சுவடியின் நிலைமை : பழுது 


பக்கத்திற்கு : 7-3 வரிகள் 


அளவு : 35x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 1000 
தொடக்கம் 


முழுமை 


காப்பு 


அத்திமா முகவன் சோதி 

அடியிணைக் கமலம் போற்றி 
சித்தாறா ரூடந் தன்னில் 
செப்பிய பொருளை யெல்லாம் 

நூல் 
திருமரு தூர்விளங்கும் நாக லிங்கர் 

சீர்பாத கமலமென் சிரத்தில் வைத்து 


முடிவு 


தரைமிசை யொரு நூறு பருவமு 

வேயிருந்து தான் வாழ்ந்து 
திருமகள் விளக்கம் பெற்று பதினாறு 

செல்வரைப் பெற்றுமுத்தி சேர்வர் தாமே ! 


அரிமகன் கணபதியும் அவர்க்குப்பின் 

ஆனந்தமான சாசுபதி வேலோன் 
முகில்வண்ணன் கிருபையினால் எல்லோரும் 
முசியாமல் வாழ்ந்திருக்கக் கிருபை செய்வார் 

தந்தன தன்னானே 


காலம் 


தாருண வருடம் கார்த்திகை மாதம் 29 - ஆம் தேதி சனிக்கிழமை யெழுதியது . பள 
யாய்க் குடியில் யிருக்கும் வெ , சவிதலிராவுத்தர் மகன் வெள்ளையப்ப ராவுத்தர் கைப் 
பட எழுதியது . 

முற்றும் 
குறிப்பு 

இது எமது சுவடி எண் 301 - b / D 533 போன்றது பாட வோறுபாடுகள் உள்ளன 


17 - வது தொகுப்பு 


105 


வரிசை எண் : 2004 


சுவடி எண் : 1017.5 


சத்தியாருடம் - விருத்தம் 


பொருள் : மாந்திரீகம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 19 ( 133-1F ) 


சுவடியின் நிலமை : பழுது 


பக்கத்திற்கு : 8-9 வரிகள் 


அளவு : 35x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


தி . எண்ணிக்கை : 


6000 


முழுமை 


தொடக்கம் 


வெத்திமா முகத்தோ னங்கும் 

மெய்முனி தவத்தைப் போற்றி 
சத்தியாரு டத்தின் னுள்ள 

தரும்பொருள் தன்னைத் தோன்றும் 
வெத்தியாம் விருத்தம் நூலு 

மொழிவதற் கொன்று நாவல் 
அத்திமா முகத்தோன் மிக்க 

அடியிணை அகத்தில் வைப்பாம் 


முடிவு 


தானான யென் குருவோ யெனக்குச் சொன்னார் 

தாரணியில் பலவிசத்தால் சாகா மல்தான் 
வாகாகப் பண்டிதற்கு உரைத்தே னின்னூல் 

மைந்தனே பத்தியுடன் நினவாய்ச் செய்து 
கோனாயல் விடங்களெல்லாம் தீற்று நன்றாய் 

குவலயத்தில் இன்பமதாய் யாரும் மெச்ச 
தேனான சித்தனென்று பேரும் பெற்று 
செயங்கொண்டு இருப்பதற்கு நிசஞ்சொன் னேனே ! 

சித்தராரூடம் ( ? ) முற்றும் 


-10 :) 


காலம் 


( வ . 


தாருணா வருடம் மார்கழி மாதம் 5 ஆம் தேதி 

ஆம் தேதி பளயாய்க்குடியிலிருக்கும் 
ச வள்ளையப்பன் தன் கைப்பட எழுதி முற்றிற்று . 
குறிப்பு 


இது , சத்தியாரூடம் என்றும் , சித்தராரூடமென்றும் பேசப்படுகிறது . இது நா து 
சுவடி . 

எண் 355 / D. 708 போன்றது . கடைசி ஏட்டின் பின்பக்கத்தில் வைத்தியம் 
எழுதப்பட்டுள்ளது . 


106 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் . 2005 


சுவடி எண் : 1018 


தன்வந்திரி நிகண்டு முன்னூறு 


நூலாசிரியர் : தன்வந்திரி 
சுவடியின் நிலைமை : பழுது 
அளவு : 35x3 செண்டி மீட்டர் 
கி . எண்ணிக்கை : 1600 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 47 (152-1 ! 8 } 
பக்கத்திற்கு : 7-9 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


குறை 


தொடக்கம் 


ஆயிதிறோ தாயினுட அமந்த கூரு 

அன்பான மனோன்மணியின் ஆதி போற்றி 
வாயிதிறோ தாயென்ற யனோன்மணித் தாயி 

வளந்ததொரு வாலையுட பாதம் போற்றி 


முடிவு 


ஐங்கோலச் செயநீர் 
நீரென்ற வழலை நீர் சவக்கார நீரு 

நிசமான சங்கனியின் நாத நீரு 
வாரென்ற ஐங்கோலம் சங்கினிதா னப்பா 

வளமான யெட்டா வசியத்தி நீர்தான் பாரு 
காரென்ற ஒன்பதுடன் பத்துந் தாண்டா 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இது , எமது சுவடி எண் 148 - f | D437 , எண் 296-3 | D526 போன்றது , 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 2006 


சுவடி எண் : 1019 


வைத்தியத் திரட்டு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : 


பலர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 60 


சுவடியின் நிலைமை : மிகப் பழுது 


. 


பக்கத்திற்கு : 6-8 வரிகள் 


அளவு : 


30 x 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


எண்ணிக்கை : 1400 


குறை 


தொடக்கம் 


......... 


மின்னூல் 

போல 
வேதை கண்டோர் 

கேளே ! 


.. 


வேணபடி 


முடிவு 


........ 


............ 


துருசு தயிரில் ஊரப் போடவும் 
துத்தம் வாளம் 
பச்சைக் கற்பூரம் பசுவின் கோமயத்தி 
லூரப் போடவும் 

ரிக்கவும் . 


........ 


...... 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில், லிங்கக் கட்டு , சாரக்கட்டு , மூலிகை வகை , செம்பு * த்தி , அகத்தியர் நடன 
சூத்திரம் , பாஷாணக் கட்டு , வீரசுத்தி முதலியன உள்ளன . 


108 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2007 


சுவடி எண் : 1020 - a 


அகத்தியர் - ஐந்து 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 2 


நூலாசிரியர் : அகத்தியர் 


சுவடியின் நிலைமை : நல்ல நிலை 
அளவு : 24x3 செண்டி மீட்டர் 
கி எண்ணிக்கை : 40 


பக்கத்திற்கு : 5-6 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


முழுமை 


தொடக்கம் 


தாளகமாம் வித்தை யொன்று 

தாக்கினேன் புவியு ளோர்க்கு , 
மாளது வரிதா ரந்தான் 

மடலது வாங்கிக் கொண்டு 
தாளக விராகன் பத்து 

தீர்ந்தது படியே வாங்கி 
கோளகப் பழத்தின் சாறு 

கூறது நுாறு தானே ! 


முடிவு 


போக்கெனத் தயில மப்பா 

புது நிர மாவாரையின் பூவாம் 
வாக்கெனத் தயிலம் தன்னில் 

விளப்படச் செம்பு ருக்கி 
தாக்கென யேழு வாட்டி 

சாய்த்திடில் சோதி யாகும் 
னோக்கென பெடுத்துத் தானும் 

நுண்மையை யறிந்து கொள்ளே ! 


-- 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதன் முன்னர் . ஒரு ஏட்டில் , மாந்திரீகம் எழுதப்பட்டுளது . இதன் பின்னர் , 
தொடர்ந்து , வேத முறை , சாரமெழுகு குடவன் களிம்பரம் முதலியன 

இது , எமது சுவடி எண் 236 - h | D 400 - ன் வேறாயது . 


உள்ளன . 


109 


17 - வது தொகுப்பு 


1020-6 


வரிசை எண் : 


சுவடி எண் : 


2008 


அகத்தியர் 


ஒன்று 


பொருள் : மருத்துவம் 


நுலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 1 
( ஒருபக்கம் ) ( 3 - வது ஏடு ) 
பக்கத்திற்கு : 4 வரிகள் 


* வடியின் நிலைமை : நல்ல நிலை 


பளவு : 


24x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


தி எண்ணிக்கை 


முழுமை 


தொடக்கம் 


ஆதிமுத லான கலி யாணி பாதம் 

அனவரத கலியாணி சமைந்த நாதம் 
சோதிரச தா ரசிலை கார சாரம் 

துலங்கவே சீனமொடு சாதி லிங்கம் 
நீதியுட னேழ்சரக்கை யதனிற் போடு 

நிதிரவியில் வைத்தல்லோ கலசத் தாட்டு 


முடிவு 


பாதியுல வில்லைசெய்து புடத்தில் போடு 
புதுமையாஞ் செந்தூரம் செம்பில் புத்தே ! 

முற்றும் 


-1 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , செந்தூர் முறை கூறப்பட்டுளது 


110 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2009 


சுவடி 


கண் : 1020 - c 


குருமுனிவர் வைத்தியக் கும்மி 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 


சுவடிகளின் நிலைமை : மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ளவு : 24 X 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி எண்ணிக்கை : 100 


முழுமை 


தொடக்கம் 


வையஞ் செழிக்கக் குருமுனி வர்சொல 

வயித்தியக் கும்மி தமிழ்ப் பாட 
கையைந்து வாயொன்று நான்கு புயனிரு , 

காலன் . கணபதி காப்பாமே ! 


முடிவு 


ஆலத்தி யிச்சி மாவெண்ணி லவுபூ 

வரசுவெள் வேலி கத்தாளை 
கோலியே சாயப் பொடித்துமது விட்டு 

கொள்ளநோய் தீர்ந்திடுங் கொம்பனையே ! 


பத்திய மன்றிப் பெரியோர்கள் சொன்ன 

பாகமறிந் தமுர்தங் கொடுத்தால் 
சத்தியம் நோய்தீரும் மொன்பத்தஞ்சு கண்ணி 

சாற்றினன் முற்றுஞ்சம் பூரணமே ! 


- 45 


ஆக கண்ணி 45 எழுதி முடிந்தது 

சம்பூரணம் 
முற்றிற்று 


காலம் 


இல்லை 


குறிபுப் 

இது வைத்திய முறைகளைக் கும்மி சந்தத்தில் கூறுவது , 


17 வது தொகுப்பு 


111 


வரிசை எண் : 2010 


சுவடி எண் : 


1020 - d 


கும்பமுனி - வைத்திய வண்ணம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 6 ( 9-14 ) 


சுவடியின் நிலைமை : நல்ல நிலை 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


அளவு : 24x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : 


தமிழ் 


கி . எண்ணிக்கை : 150 


முழுமை 


தொடக்கம் 


சம்புடனே வேருவிரை உண்பவர் கிராணி யெல்லாம் 
தெம்புடனே தீருமென்று -கும்பமுனி யாருரைத்தார் 
சி - திர பிலத்தின் மூலம் மெத்த அவ லாயுணத்தி 
சற்றாகிலும் கிசாயம் வைத்தாகிலும் குடிக்கில் 


( முடிவு 


புங்குதனில் மூலிகையில் மங்குசொறி தேமல்களும் 
பொங்கு மண்டை வாதசன்னி யிங்கிதமா ஓடிவிடும் 
மாங்கொழுந்து நா நசியம் மூக்குதனி லேவிடவே 
தாக்குடனே கூடு போக்கிவிடுமே தலைபால் 

ஆரறிவார் மூலிகைப் பிரயோகமே ! 


இல்லை 


குறிப்பு 


ஏன்னும் அமைப்பில் , 


பலவகை 


சிற்றிலக்கியங்களில் ஒன்றான மண்ணம் 
மருத்துவங்கள் இதில் கூறப்பட்டுள்ளன . 


112 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2011 


சுவடி எண் : 1020 - e 


போகர் யுவா வயித்தியம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : போகர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 


சுவடியின் நிலைமை : நல்ல நிலை 


( 15-17 ) 
பக்கத்திற்கு : 6 வரிகள் 


அளவு : 24x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


எண்ணிக்னக : 60 


குறை 


தொடக்கம் 


ஆரியமாம் வாகடத்தி னுட்பொருளை யாராய்ந்து 
சீரியதோர் செந்தமிழால் செப்புகிறேன் - கூறியதா 
யுள்ள நிதானஞ்சிட்சை யோத விநாயகனே 
வள்ளலே யென்மனத்தில் வா 


முடிவு 


விரைந்து மிளகனரத்து வென்னீ ருடனருந்த 
பவனிதனி லாரணங்கே மருந்து மலக்கிருமி 
சீதம் அசீரணமும் ஓடிப் போகுமெனப் பேசு 


-17 


பேசுரவில் சுரை பெரிய சங்கு கூட்டி 
மருகீர பிட்டாவி தனைவாங்கிப் பருகி 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , மருந்துகள் செய்முறையும் தீரும் நோயும் அந்தாதிப் பாடல்களில் பாடப் 
பட்டுள்ளன . 


113 


17 வது தொகுப்பு 


வரிசை எண் : 2012 


சுவடி எண் : 1020 -f 


வைத்தியத் திரட்டு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : பலர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 66 ( 18-83 ) 


சுவடியின் நிலைமை : நல்ல நிலை 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


அளவு : 24x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி எண்ணிக்கை ; 1200 


குறை 


தொடக்கம் 


ரச கல்பூரக் குளிகை 


1 
| 


இரச கல்பூரம் 

வராகனெடை 
லிங்கம் 

வராகனெடை 
ஓமம் 

வராகனெடை 
தென்னங் கருப்பட்டி வராகனெடை 


4 
10 


- 


இவையெல்லாம் எலுமிச்சம்பழச் சாறு விட்டு மெழுகு பேரலரைத்து 


ழுடிவு 


நல்லெண்ணெய் படி ஒன்று விட்டுக் காய்ச்சி 
புன்னைக் காயளவு பசு வெண்ணெய் இறக்கி 
வைத்தவுடனே அதில் போடவும் . தலை முழுகிவர 
துர் நீர் சொறி சிரங்கு இடுப்பு வலி 
பார்ச வாய்வு பசிமந்தம் தேகவலி தீரும் . 


காலம் 

இல்லை 
குறிப்பு 

இதில் , வாத ராட்சத மாத்திரை , வங்கார சஞ்சீவி , சுகுமாரன் மாத்திரை . அயச் 
செந்தூரம் , பித்த ஈர வெட்டைக்கு அழுர்த சஞ்சீவிக் குளிகை , திருநாளில் நஞ்சு சுரம் , 
வீக்கத்துக்கு சண்டமாருதக் குளிகை , சிங்கார சஞ்சீவி மத்திரை , வலிப்பு அஞ்சுக்கும் 
காய மாத்திரை அரிதார பஸ்பம் , சங்கு திராவகம் நாகபஸ்பம் , பஞ்சவர்ணக்கட்டு , 
உப்புக்கட்டு முதிலான பல மருந்துகள் கூறப்பட்டுள்ளன . 


8 


114 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2013 


சுவடி எண் : 


1021 


அகத்தியர் பூரண சூத்திரம் -216 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 37 


சுவடியின் நிலைமை : பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 38x3 , செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 2300 


முழுமை 


தொடக்கம் 


ஒன்றான பூரணமு ம ...... 

...... ரைத்ததற்கு மேலாரு தொண்ணூரத் தாறு 
பன்றான தீட்சைபதி னொன்று ரெட்டிப் 
பத்துடனே முத்பத்து ரெண்டுண் டான 


முடிவு 


தாமிந்த சூத்திரத்தைக் கெணியா தீந்தால் 

தலைதெரித்துப் போகுமடா சத்தியஞ் சொன்னேன் 
நாமிந்தப் படி சொன்னோம் யோகிக் கீவாய் 
நலமான பூரணசூத் திரந்தான் முற்றே ! 


216 


பூரண சூத்திரம் எழுதி முகிந்தது 

முற்றும் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , 

10-வது ஏட்டில் காந்த பாத்திரம் என்ற தலைப்பு மட்டும் உள்ளது . 
தொடக்கத்திலும் தலைப்பு இல்லை . 


இது . எமது சுவடி எண் 288 -f / D.512 , எண் 324 -f / D_641 போன்றது . 


115 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 2014 


சுவடி எண் : 1022 - a 


அகத்தியர் இந்திர சால நிகண்டு 


பொருள் : மருத்துவம் 
நூலாசிரியர் : அகத்தியர் 

ஏடுகளின் எண்ணிக்கை : 20 
சுவடியின் நிலைமை : பழுது பட்ட நிலை 

பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 
அளவு : 38 , < 3 செண்டி மீட்டர் 

எழுத்து : தமிழ் 
கி . எண்ணிக்கை : 800 

முழுமை 
தொடக்கம் 

உன்னிய பொதிகை வாழு 

மொருமுனி பொருளே னோக்கி 
யின்னில் நிகண்டு பாட 

யந்திர சால நூலிற் 
பன்னிய பாசை தோணப் 

பண்டித வேத னாவுங் 
கன்னியா முமையா ளீசன் 
கந்தனுங் காப்புத் தானே ! 

- 1 
முடிவு 

பாரினி லிந்த முறைப்படி பார்த்து 
தேருநீ பாவம் செய்யவும் வேண்டாம் 
மாறு நீ பாறு மறுபதி னாலும் 
நேரிரு நிகண்டு நிகண்டிது முற்றே ! -199 

சால நிகண்டு முற்றும் 
காப்புப் பாட்டைச் சேர்த்துக் கூறியது 

- 200 
காலம் 

ஏவிளம்பி வருடம் அற்பிசை மாதம் 19 - ந் தேதி வெள்ளிக்கிழமை தினம் சாய 
லட்சி 25 நாழிகைக்கி எழுதி முகிந்தது 

குருபாதாரவிந்தமே துணை செய்யவும் 
பதினெண்பேர் பாதாரமே துணை 
அல்லா உதவி செய்யவும் 
ஆதியே துணை செய்யவும் 
அகத்தியர் பாதாரமே கெதி 

நந்திசுரர் பாதாரம் துணை 
குறிப்பு 

இதில் , ஊராருக்குப் பொட்டு , கவுதும்பை , முதலிய தலைப்புகள் உள்ளன . 17 - ஆம் 
ஏட்டின் பின்புறம் எழுதப்படவில்லை . 

இதில் தாது புஷ்ட்டி மருந்து , வசிய மூறைகள் , மைவகைகள் , அழிஞ்சில் தைலம் , 
வாடைத்தூள் , பஞ்சாட்சரமாறல் , உச்சாடினம் முகவசீகரம் , தும்பை கற்பம் , கவுது மபை 
கல்பம் சோரை வடிய , அரவு நெய் , மாரணம் , மாரணமந்திரம் , தேங்காய் மாரணம் ,, 
நண்டுவளை மண் , வண்ணார் மண் , தில்லம்பால் , கள்ளிப்பால் கற்பம் முதலியன 
உள்ளன . 

இது எமது சுவடி எண் 248 - C / D 434 போன்றது 

இதன் பின்னர் ஒரு ஏட்டில் வெள்ளி செய்முறை விஷந் தீண்டினால் இங்றகுவதற்ரு 
சக் -ரம் , ஆகியன உள்ளன . 


116 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2015 


சுவடி எண் : 1022 - b . 


வினோதம் 


பொருள் : மத்திரம் 


நூலாசிரியர் : அறியக் கூடவில்லை 


ஏடுகளிகன் எண்ணிக்கை ; 1 


சுவடியின் நிலைமை : பழுது . 


பக்கத்திற்கு : 6-8 வரிகள் 


அளவு : 381x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 


50 


முழுமை 


தொடக்கம் 


நெருப்பிலே மிதிக்க : 


தெய்வதாளி யிலையும் கோவையிலையும் , அரைத்துக் 
காலில் பூசி நெருப்பிலே மிதிக்கச் சுடாது . 


முடிவு 


ஆந்தையைப் பிடித்து உலத்தி அதன் வலது கண்ணைப் 
பிடுங்கி பொடி செய்து தூப திபங் கொடுத்து தன் மேலே பூசிக் 
கொள்ளக் கண்டவ ரெல்லாம் பின் தொடருவார் . 


அல்லா உதவி செய்யவும் 
அமானல்லா கிருபை செய்யவும் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , சில வினோத முறைகள் எளிதாகச் சொல்லப்பட்டுள்ளன . 


117 


17 -வது தொகுப்பு 


வரிசை எண் : 2016 


சுவடி எண் : 1023 


அகத்தியர் பூரண சூத்திரம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 
சுவடியின் நிலைமை : மிகப்பழுது 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 9 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


அளவு : 381 x 3 செண்டி மீட்டர் 


கி . எண்ணிக்கை : 510 


குறை 


தொடக்கம் 

அல்லா உதவி செய்யவும் 

ஆதியே துணை 
கார்செரி மெய்யன் கடவுளர் காணாப் பாதி 
மோர்பொரு ளுண்மை தன்னைப் பூரண நுாலா வேத்த 
தார்செறி கொன்றை குடித் :தாய்சா சோதி கந்த 
னார்மத வானைப் பிள்ளையார் பாதங் காப்ப தாமே 

வகுதாது முகய்யூதீன் ஆண்டவர் துணை 
அகத்தீசுபர சுவாமியார் பூரண சூத்திரம் 216 


சிவய நம 


குரு பாதாரமே கெதி 

நூல் 
அல்லா உதவி செய்யவும் 

ஒன்றான பூரணமு மாறா 
முறைத்தற்கு மேலாறு தொண்ணூத்தாறு 

பன்றான தீட்சை பதி னொன்று ரெட்டி 
பத்துடனே முப்பத்தி ரண்டு அண்டான் 


முடிவு 


நேசிப்பாய் யென்னுடைய தியானந் தன்னை 

நினைத்துடனே சித்திவந்து நிலைக்கும் பாரு 
வாசிப்பாய் ஓம் சிம் வம் உம் மம் 

மகத்தான அகத்தீசா வென்று கூறே. 


4 . 


காலம் 


இல்லை 
குறிப்பு 

இதன் பின் , மேகாதி லேகியம் எழுதிய ஏடு இன்று உள்ளது 

இது . எமது சுவடி எண் 288 f / D512 போன்றது எண் 324 - f | D 641 - ம் 
து போன்றதே . பிழைகள் மலிந்துள்ளன . 


118 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2017 


சுவடி எண் : 


1024 


அகத்தியர் சூத்திரம் - முன்னூறு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 50 


சுவடியின் நிலைமை : நல்ல நிலை 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 38:03 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 1600 


முழுமை 


தொடக்கம் 


காப்பு 


- 


காலுந் தலையுங் கடந்து நடு வாகி நின்ற 
மேலுந் துரிய விளக்கமே காலாம் 
வைத்திய முன் னூறு சூஸ்த்திரம தாய்விளங்க 
பத்தியரு ளும்கிணேசன் பார் . 


நூல் 


பூதலத்தில் தென்பொதிகை தன்னில் வாழும் 

பூரணமே யென்குருவே சிவமே அய்யா 
மாதவத்தால் விட்டசித்து எட்டும் பெற்ற 

வரிசையினால் வயித்திய நூல் வகையாய்ச் சொல்வேன் 


முடிவு 


சீலத்தில் நந்தியுட பூசை பண்ணு 

செகண்டி ஞானஒலி. மணியி னோசை 
காலத்தின் கருவறிந்து பூசை தீர்ந்தால் 

கைக்குள்ளாம் வயித்திய முன்னூறு முற்றே ! 
அகஸ்தியர் வயித்நிய முன்னூறு முற்றும் 

ஆதியே துணை . 


302 


காலம் 


இல்லை 
குறிப்பு 
இது . எமது சுவடி எண் 202-4 | D 322 போன்றது . 

பாடவேறுபாடுகள் உள்ளன . 


119 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 2018 


சுவடி எண் : 1025 


அகத்தியர் வைத்திய சூத்திரம் -205 


பொருள் : மருத்துவம் 


37 


நுாலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 


சுவடியின் நிலைமை : 


பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு - 38 , - 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 


1500 


முழுமை 


தொடக்கம் 


பூரணமா முள்முலப் பொறியிற் சூடாம் 

புகையெழும்பி மேகமதாஞ் சிரசில் சூடாம் 
காரணமாம் நீர்கலந்த கண்ணில் ரோகம் 

கனலெழுந்த வாயுவினாற் சூலை ரோகம் 


முடிவு 


நோய் மிகுந்த சாவில்லை யொருநா ளுந்தான் 

நுண்மையாய்ச் சரக்கையெல்லாம் நீத்திக் கொண்டு 
வாயமுடன் னெண்னையொடு கிரதஞ் செய்து 

வைத்திடுவாய் அனுப்பானம் வயித்திய முற்றே 


- 98 


--- 


ஆகப் பிரிவு 2 - க்குப் பாட்டு 205 
அகத்தீசுர சுவாமி வைத்திய சாஸ்திரம் 

முற்றும் 
ஆதியே துணை 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இது எமது சுவடி எண் 311 - e / D 566. எண் 323 - a / D_622 போன்றது . 


120 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2019 


சுவடி எண் : 1026 


பெண்கள் கற்ப லட்சணம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 4 


சுவடியின் நிலைமை : நல்ல நிலை 


பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 


அளவு : 383X3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


முழுமை 


கி . எண்ணிக்கை : 200 
தொடக்கம் 


பாரப்பா பெண்மலடாங் கெற்பங் கேளு 

பக்குவத்தைச் செல்லுகிறேன் பண்பாய்த் தானே 
யாரப்பா ஆண்மலடே யாகு மல்லால் 

அப்பனே பெண்மலட தாரு மில்லை 
நேரப்பா தவசிருந்தும் பொருளை யீய்ந்து 

நேராவ தில்லையருங் குலையி னாலே 
வேரப்பா தேவதையால் விழலாங் கெற்பம் 

விரித்து நன்றாய்ப் புகலுகிறேன் விளம்பக் கேளே ! 


--- 
1 


முடிவு 


அதுவாகு மிதுவாகு மென்று எண்ணி 

அலைந்தலைந்து திரியாமல்ப் பொருளை நோக்கிப் 
பொதுவாக நினைந்துகொண்டு யிருய்பா னாகில் 
புத்திசித்தி முத்திமுதற் புனித மாமே ! 

-16 


அகத்திய மூர்த்தி கெற்ப லட்சணம் 

பாடியது முற்றும் 
குரு முகம்மது நபி துணை செய்யவும் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , ஆண்கள் தான் மலடு என்றும் , பெண்களில் மலடு இல்லை என்றும் 
பேசப்பட்டுள்ளது . 


11 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 2020 


சுவடி எண் : 1027 


கண் ரோகம் வரும் வரலாறு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அறியக்கூட வில்லை 
சுவடியின் நிலைமை : நல்ல நிலை 
அளவு : 38 x3 செண்டி மீட்டர் 
கி எண்ணிக்கை : 300 
தொடக்கம் 


ஏடுகளின் எண்ணி கனக : { 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 
எழுத்து : தமிழ் 
முழுமை 


இந்திர வாகடம் 
மாதுமை பாகம் வைத்த 

மாமறை முதலா யாய்ந்து 
தீதிலா மயமாய்ச் சென்று 

திருவிளந் துதித்த போது 
ஆதிமா முனிவன் சொன்ன 

ஆயுரு வேதந் தன்னை 
நாதனா கருளி னாலே 

நயனனூல் வகையைச் சொல்வேன் 


முடிவு 


கூன னெலும்புங் குரகத்தின் பல்லு 
மானத்தின் மீனு மலையரசன் தன்லுகிரும் 
ஏனத்தின் கொம்பு இராவறிவான் நெஞ்செலும்புங் 
கானக் குறத்தி முலைப்பால்வார்த் தரைத்திடுமே 
யானிய் வற்றே யறும் 

52 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இது , ஆயுர்வேத முறையைச் சாரும் , இதில் நடப்பு , வரவு , நேத்திர ரோகம் . 
கண் படலம் அற மருந்து , கண்ணில் போட , கண்ணுக்குப் பத்து , சீலை கண்ணுக்கு 
ஆகியன உள்ளன , 


122 


தமிழ்ச்சுவடிகளின் 


வரிசை எண் : 2021 


சுவடி எண் : 


1028 


வைத்தியத் திரட்டு 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 18 


நூலாசிரியர் : பலர் 


சுவடியின் நிலைமை : சிறிது பழுது 


பக்கத்திற்கு : 6-8 வரிகள் . 


அளவு : 38 , x 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை 700 . 


குறை 


தொடக்கம் 


பூரணாதி லேகியம் 


வணங்கியே குருமுறையைக் கற்பங் கூட்டி 

வகைசொல்வேன் வருஷமொரு மூன்று நின்ற 
குணம் பெரிய கோரக்க சலிதன்னைக் 
குறிப்பறிந்து நவபிடந்தான் நிறங்குன் றாமல் 


முடிவு 


- 2 


வகை யொன்றுக்கு துட்டு யிடை 
இதுவெல்லாம் இடித்து , பதினஞ்சு 
உருண்டை பண்ணி உறு உருண்டை 
தல ( லை ) சுத்தி யெறிஞ்சுப் போட்டு 
பதினாலு உருண்டை ஏழுநாள் 
அந்தி சந்தி சாப்பிடவும் 


காலம் 


இல்லை 
குறிப்பு 

இதில் , பூரணாதி லேகியம் , சாதிலிங்கக் குழம்பு , மூன்றாங்காண்டம் , மகாபில்வாதி 
லேகியம் , பேய்ப்புடல் லேகியம் , அரையாப்பு கிரந்தி புண்ணுக்கு , பிரமேக வெள்ளைக்கு 
கபாலத்தில் , காதுபுண்ணு சீயிக்கு முதலியன உள்ளன . வெவ்வேறு கையெழுத்துக்கள் , 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 2022 


சுவடி எண் : 1029 


வைத்தியத் திரட்டு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : பலர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 140 


பக்கத்திற்கு : 6-8 வரிகள் 


சுவடியின் நிலைமை : மிகப் பழுது 
சில ஏடுகள் ஒடிந்துள்ளன 
அளவு : 23 x 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


- 


கி .எண்ணிக்கை : 600 


குறை 


தொடக்கக் 


கழல் வாதம் , ஆனந்த வாய்வு 


களல் வாதத்துக்கு முடக் கொத்தான் புதுச்சட்டியில் 
தீச்சு " மோர்விட்டுக் காச்சி வடிகொண்டு 
அரைப்படி மூன்று நாள் குடிக்கத் தீரும் 
கை கண்டது . 


முடிவு 


அரையாப்புக்கு வேர் பிடுங்கி 
அரையாகு நரம்பில் கட்டவும் 
அரையாப்புக் கட்டி கரைந்து போம் 


நரம்பில் கட்ட மருந்து 

வெள்ளிக் கிழமைக்கு தைவேளை வேர் ... 
குப்பை மேனிவேர் உள்ளி வசம்பு யிட்டு 
நருக்கி வலது புறத்துக்கு இடது புறமும் 

( இதற்குமேல் இல்லை ) 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் , முதல் நான்கு ஏடுகள் முறிந்துள்ளன . 

இதில் விஷத்துக்கு , ஆறாத புண்ணுக்கு , இடுப்பு நோக்காட்டுக்கு , அரன ண 
பல்வலிக்கு , மூலம் , கால் பித்த வெடிப்புக்கு , வெள்ளோக்காளத்துக்கு, இருமலுக்கு 
வங்க செந்தூரம் , அரிதா ) செந்தூரம் , . . தேமலுக்கு. மூலங்கரைய மருந்து முதலியன 


ளன . 


124 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2023 


சுவடி 

எண் : 1030 


யூகிமுனி ஆயிரம் 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 80 


நூல ரசிரியர் : யூகி முனி 


கவடியின் நிலைமை : பழுது பட்ட நிலை 


பக்கத்திற்கு : 3-5 வரிகள் 


எழுத்து : தமிழ் 


வவு : 27 x 2 } செண்டி மீட்டர் 
கி எண்ணிக்கை : 1000 


தொடக்கம் 


கேசரி நீர் எட்டு நாள் வைத்து நனைக்கவும் 
கேசரி நீரில் வெடியுப்பு , சீனம் சமனிடை 
பொடி செய்து நீரில் போட்டுக் கலக்கி தாம்புரத் 
தகட்டை 21 தடவை காச்சி தனைத்து யெடுக்கவும் 
வெட்டையாகும் . 


முடிவு 


மேலே சொன்னபடி வெட்டை செய்து கொண்டு 
செம்பு நாலுக்கு கழங்கு ஒன்று குடுத்து வெட்டை 
வெள்ளியால் கொடுக்க எட்டரை மாத்தாகும் 

பஞ்சபூத களங்கம் " என்று பெயர் 
உப்புக்கும் காவிக்கும் நிலைக்கும் . இந்தக் 
களங்கச் செந்தூரம் செய்ய மேற்படி 
பூச்சாற்றில் அரைத்து ஐந்து புடமிட 


on are 


இல்லை 


குறிப்பு 

இதில் வால்மிளகுத் தயிலம் , 38 , துருசு செந்தூரம் , தாம்பிர சுத்தி செய்ய முறை 
காரீயம் , அயச் செம்பு காரியச் செந்தூரம் , பூசமுனி பன்னீராயீரம் , வெகு வயிற்று 
வலிக்கு , கல்லுப்பு , முக்கிய பாகமே ஞானப் பெண்ணே , சுல்லுப்புக் கட்டு முதலியன 


உள்ளன . 


எல்லாம் உரை நடையாகவே உள்ளன . 
செய்யுட்கள் இல்லை . 


115 


17 - வது தொகுப்பு , 


வரிசை எண் : 2024 


சுவடி எண் : 1031 


வாகடத் திருமந்திரம் வைத்தியத் திரட்டு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : 


பலர் 


எடுகளின் எண்ணிக்கை : 14 ) 


சுவடியின் நிலைமை : மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 5-8 வரிகள் 


எழுத்து : தமிழ் 


அளவு : 173x3 செண்டி மீட்டர் 


கி எண்ணிக்கை : 700 


குறை 


தொடக்கம் 


5 
5 


( தானி ச ) பத்திரி விராகனெடை 
முதகவற ( ?) 
திப்பிலி 
செவியம் 
லவங்கப்பட்டை 
லவங்கப்பத்திரி 
சுக்கு 


5 


1 


1 


முடிவு 


....... 


கறிப்பா செட்டிமகன் வாலொசி 

பனி செட்டிக்கி புனையாக 
தன்னுட அவசர நிமித்தமாக வெங் 
பொன்னுக்கு ஆடி மாதம் 30 க் குள்ளாக 


.... 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் , வாயுவுக்கு சூரணம் , தலைவலிக்கு மருந்து , பூருவ வியாதிக்கு விரோசனக் 
குளிகை . பழுவரைக்கு , கோடா சூளிக்குளிகை , மதனகாமியம் , 

சூளிக்குளிகை , மதனகாமியம் , இடுப்பைப் பிடிக்கிற 
சயிற்றிய , வாயுவுக்கு விரோசனம் , அசிற்சி சுரத்துக்குக் கஷாயம் , தோஷத்துக்கு 
கண்டவுஷதம் ; சுரத்தின் மேல் கண்ணோவுக்கு , காச்சல் மேல் விக்கலுக்கு மருந்து , 
முதலியன உள்ளன , முதல் ஏட்டின் மேலும் , கடைசி ஏட்டின் பின்புறமும் எழுதப் 
பட்டுள்ளன . 


126 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2025 


சுவடி எண் : 1032 


அகத்தியர் கர்ம காண்டம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 28 . 


சுவடியின் நிலைமை : பழுது 


பக்கத்திற்கு : 7 .-- 9 வரிகள் 


அளவு : 28x 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


எண்ணிக்கை : 12000 


குறை : 


தொடக்கம் 


பூரணமாய் மும்மூலப் பொறியிற் சூடாம் 

புகையெழுப்பி மேக மதாய் சிரசில் சூடாம் 
காரணமாய் நீறேற்கும் பீனிசம்போல் கொள்ளும் 

கனலெழுந்தே வாயுவதாய்க் கபால மெல்லாம் 


முடிவு 


போடவே கற்கவனக மருந்து சொல்வேன் 

புகழான சிவதையேஈடு கடுக்காய் தான்றி 
நாடவே கடுகுரோ கணியுஞ் சுக்கு 

நலமாக வகையொன்று பலந்தா னாலு 
கூடவே பெருங்காயம் பலந்தா னொன்று 

கொற்றான்வென்ளுள்ளி பலந்தான் ரெண்டு 


( இதற்குமேல் இல்லை ) 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , குன்மம் வந்த வரலாறு முதலியனவும் . கருசாலை லேகியம் , திருவோகச் 
செந்தூரம் , வாலைரசம் விபரம் , அமுர்தாதிச் சூரணம் , அருளாதிச் சூரணம் , நீரளிவுக்கு , 
மூலத்தின் கற்பம் , கந்தாதி லேகியம் , பவளவங்கம் விபரம் , மேகசூலைக் கற்பம் 
முதலியன உள்ளன . 


இது , எமது சுவடி எண் 323-6 / D. 643 போன்றது . 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 


2026 


சுவடி எண் : 1033 


அகத்தியர் பூசாவிதி - பூரண சூத்திரம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


எடுகளின் எண்ணிக்கை : 23 


சுவடியின் நிலைமை : நல்ல நிலை 


பக்கத்திற்கு : 9-14 வரிகள் 


அளவு : 


28 x 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 


1600 


முழுமை 


தொடக்கம் 


ஆதார மாறமே லகண்ட குருபாதம் 
வேதாக மத்தின் விதி மார்க்கம் 

நாதமுடன் 
விந்து வேட மூலம் விளங்கும்பூ சாவிதிக்கோர் 
தந்திமுகன் றானே சரண் ! 


முடிவு 


201 


சுண்ணாம்பு மஞ்சளும் போல் குறிகள் நாட்டிச் 

சுழினையிலே நாட்டமுறத் தொட்டுக் காட்டிக் 
கண்ணாடிக் குள் குருவன் பதத்தைக் காட்டிக் 
கருணைபெறப் போற்றி செய்வாய் பூசை முற்றே ! 

சிவமயம் 

ஆறுமுகந்துணை 
அகத்தீசுரமூர்த்தி பூசாவிதி பூரண சூத்திரம் 

முற்றும் 
தெண்டாயுதபாணி துணை 
பரமேசுர குருபாதமே கெதி 
வாலாபரமேசுபரி துணை 

குருபாதமே துணை 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இது எமது சுவடி எண் 352 - b / D 693 போன்றது . எனினும் பாடவேறுபாடுகள் 
மிகுந்து காணப்படுகின்றன. நல்ல பாடங்களும் உள்ளன 

இதில் , சிதம்பர சக்கரம் , மாரணம் , பூசைபண்ணும் மார்க்கம் . ஓமகுண்டம் முத்தினா 
வகை அஷ்ட கற்ம பூசை முதலியன உள்ளன . 


128 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2027 


சுவடி எண் : 


1034 


அகத்தியர் வைத்தியம் -200 


பொருள் : பருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 10 


சுவடியின் நிலைமை : நல்ல நிலை 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 28x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை 


: 1500 


முழுமை 


தொடக்கம் 


பூரணமாம் மும்முலப் பொறியிற் சூடாம் 

புகையெழும்பி பேகமதாஞ் சிரசில் சூடாம் 
காரணமாய் நீர்கலந்து கண்ணில்ச் சூடாம் 

கனலெழுந்த வாயுவினால் சூல ரோகம் 


மூடிவு 


கெஞ்சுவா னுலகத்தான் இந்த நூலைக் 

கேட்டாலுங் குடுக்காதே கோவி யென்றி 
மிஞ்சவே பஞ்சறித்து தெண்டஞ் செய்து 
வேணதனமாய் யீய்ந்தாக்கா லிதனை யீயே ! 

குருவேதுணை 


202 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


து எமது சுவடி எண் 323 - a / D.622 அகத்தியர் 205 போன்றது . அதில் உள்ள 
கடைசி 

3 பாடல்கள் இதில் இல்லை மற்றும் சுவடி எண் 311 -C/ D . 566, எண் 317 k / 
D 589 , எண் 294 - b போன்றது . 


17 - வது தொகுப்பு 


129 


வரிசை எண் : 2028 


சுவடி எண் : 1035 


அகத்தியர் கெற்பக்கோள் அறியும்படி 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 4 


பக்கத்திற்கு : 


9 வரிகள் 


நூலாசிரியர் : அகத்தியர் 
சுவடியின் நிலைமை : நல்ல நிலை 
அளவு : 28x3 செண்டி மீட்டர் 
கி . எண்ணிக்கை : 200 
தொடக்கம் 


எழுத்து : தமிழ் 


முழுமை 


பாரப்பா பெண்மலடோ கெற்பக் கோளின் 

பக்குவத்தைச் சொல்லுகிறேன் பணிவாய்த் தானே 
ஆரப்பா ஆண்மலடே ஆகு மல்லால் 

அப்பனே பெண்மலடு ஆரு மில்லை 


முடிவு 


பண்ணிய பதினான் கைந்தும் 

பன்னிரண் டாருங் கூடி 
உன்னிய நாய ரத்த 

முத்தனான் பசுவின் பாலால்க் 
கன்னிய ரரைத்துப் பாலு 

முறியுடன் கலந்திட் டுண்ண 
மன்னிய மலடு போகி 
மக்களைப் பெறுவா . ரன்றே ! 

சிவமயம் 


-17 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இது , எமது சுவடி எண் 1026 போன்றது . இதில் , உரைநடைப் பகுதி கொஞ்சம் 
உளது . ஒரு பாடல் மிகுதியாகவும் உளது , 

இதில் , ஆண்மலடே , பெண்மலடு அல்லவென்றும் , மலடு நீக்க மருந்துகளும் 
கூறப்பட்டுள்ளன . 


130 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2029 


சுவடி எண் : 


1036 


வைத்தியத் திரட்டு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : பலர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 4 


சுவடியின் நிலைமை : நல்ல நிலை 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 28x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 150 


குறை 


தொடக்கம் 


அமுர்தாதித் தயிலம் - விபரம் 


பலம் 


பலம் 


1 , 
10 
1 , 


பலம் 


கொத்தமல்லி 
சந்தனக் கட்டை 
கோஷ்டம் 
அதிமதுரம் 
ஏலம் 
சிறுனாகப்பூ 


பலம் 


பலம் 


1 . 
11 
1 } 


பலம் 
பலம் 


சுக்கு 


முடிவு 


எரியிட்டு மெழுகு பதத்தில் இறக்கிக் கொண்டு 
நாலு நாளைக்கு ஒரு முழுக்கும் நித்தியம் ரெண்டு 
நேரமும் நசையம் பண்ண சிரசிலுள்ள மண்டையிடி 
பீனிசங்கள் சிராய் விழுகிற பீனிசம் நீர்ப்பாச்சல் 
இது முதலான வியாதியெல்லாம் தீரும் 

ராமசெயம் 
இது கை கண்டது . 


காலம் 


இல்லை 
குறிப்பு 

இதில் , வனமூலிகை விபரம் , அஸ்த்தி சுரத்துக்கு வில்லை , குழம்பு . அஸ்த்தி 
சுரத்துக்குக் கஷாயம் ,, சருவ பீனிசத்துக்கு மருந்து , முழுகிறதுக்கும் , 
பண்ணுகிறதுக்கும் , கை கண்டது முதலியன உள்ளன . 


நசியம் 


131 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 2030 


சுவடி எண் : 1037 


தெட்சிணாமூர்த்தி ரெத்தினச் சுருக்கம் - 360 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 


54 


நுாலாசிரியர் : தெட்சிணாமூர்த்தி 


சுவடியின் நிலைமை 


நல்ல நிலை 


பக்கத்திற்கு : 8-9 வரிகள் 


அளவு : 29X3 , செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி , எண்ணிக்கை : 2000 

முழுமை 
தொடக்கம் 

பூரணமாய் நிறைந்தகுரு பரை தாள் போற்றிப் 

புகலுகிறேன் வயித்தியம் ரத்தினச் சுருக்கந்தன்னை 
வாரணமா முகத்தோ னைப் பணிந்து வாழ்த்தி 

வயித்தியழ மிந்த முன் னூத்தறு பத்துக்குள் 
முடிவு 

தகிழவே சிவந்தனையே பூசை பண்ணு 

தவறாதே வியாதியெல்லாந் தவறுண் டேபோம் 
மகிழவே வயித்தியமும் செய்தா னாகில் 

வையகத்தி லொப்பாரும் ஈசன் முற்றே ! -365 
முன்மூணு பாட்டு குறையா யிருக்குது . 

தெட்சணாமூர்த்தி சீர்பாத முன்னிற்கவும் . 
காலம் 


பிங்கள வருடம் ஆனிமாதம் 26 - ஆம் தேதி வியாழக்கிழமைனாள் இராமேசுவரத்தி 
லிருக்கும் அங்கப் பண்டிதர் மகன் சேது கருப்பன் பண்டிதர்க்கு வசம்புதுக் குளத்திலிருக் 
கும் உத்தண்டியாபிள்ளை பொன்னு சாமியா பிள்ளை கையச்சரமா யெழுதி நிறைந்தது . 

முற்றும் 

குருவே துணை 
குறிப்பு 

இதில் , பிழைகள் அதிகம் . சில நல்ல பாடங்களும் இருக்கின்றன . செய்யுள் எண் 
களின் குறிப்பு சுவடியிலேயே தரப்பட்டுளது . 

இதில் , சதாநந்த வயிரவன் , வாதராச்சதன் , சுயமக்கினி , சுயமாக்கினி 
மாத்திரை பூபதி மாத்திரை ரசசிந்தாமணி , கோரோசனை மாத்திரை , பூமணி உண்டை , 
அர்த்த நாரீசுவரன் மாத்திரை முதலியன உள்ளன . 

இது எமது சுவடி எண் 296 f / D526 , அகத்தியர் ரத்தினச் சுருக்கம் போன்றது 


கயாட 


132 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2031 


சுவடி எண் : 


1038 


குதிரை வாகடம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அறியக்கூடவில்லை 


ஏடுகளின் எண்ணிக்கை : 6 


" வடியின் நிலைமை : நல்ல நிலை 


பக்கத்திற்கு : 7-10 வரிகள் 


அளவு : 29x31 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


எண்ணிக்கை : 250 


குறை 


தொடக்கம் 


- 


சீர்மேவும் வாசியுட செய்யாதிரு வாகடத்தை 
பார்மீதி லன்பாய்ப் பக வே 

சூர்மேவும் 
தந்தையைவ லத்தில்வந்த தந்திமுகனைந்துகரத் 
தந்தையைவ ணங்கியே நீ தாழ் . 


நூல் 


அசுவ சுழி யறியும்படி 
கேசரி யிரண்டு பக்கமும் சுளியுண்டாகில் 
வா மகெதி யாவது இடக்கால் முள்வைத் தோடல் 
காவத்த மாவது முன்னங்கையடி வளையந் தோன்றுஞ் 

சுளிமஞ்சா வர்த்தமாவது செயத்தி னடியில் தோன்றுஞ் சுளி 
முடிவு 

கதத்துக்கு செய்யும் குணம் 
கத்தப்ப லத்தி போட்டு உதிராது வயறூதும் 
அடிக்கடி கரணம் , புல் , நீர் , குடியாது 

மருந்து 
சுக்கு , மிளகு , வசம்பு , ஓமம் , திப்பிலி , இந்துப்பு , பெருங்காயம் , கோளிக்காரம் 
வெண்காரம் இவை கூட்டி சாராயத்தில் கலந்து கவழ மேய்க்கவும் . 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் குதிரைகளின் லட்சணம் , நோய்கள் , மாந்த சுரத்தின் குணம் , சோமசுரத் 
துக்கு , கிருமி , சூலை , இவைகட்கு மருந்து முதலியன உள்ளன . 


17.வது தொகுப்பு 


133 


வரிசை எண் : 2032 


சுவடி எண் : 


1039 


இரண வாகடம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : இரணவீர் சிங்க முனிவர் ? 


ஏடுகளின் எண்ணிக்கை : 18 


சுவடியின் நிலைமை : நல்ல நிலை 


பக்கத்திற்கு : 10-12 வரிகள் 


அளவு : -9 } x 4 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி , எண்ணிக்கை : 600 


முழுமை 


தொடக்கம் 


சாம்ராணி துருசு துத்தம் 

சாத்துங் கருங்குங் கிலியம் 
வேம்பின் வித்து களஞ்சியொன்று 

விளங்கும் பச்சை வெட்டுடனே 
ஆம்பல் பலமுந் தானொன்று 

அறிவால் கல்வந் தானிட்டே 
தேம்ப வரைத்து யனல்காட்டி 

திரமாய் தண்ணீர் தனில் கழுவே ? 


முடிவு 


வடித்த தயிலமதை வாகாய்க் கரண்டி கொள்ள 
யெடுத்த வினையுங்கே யிருக்குமோ - தொடுத்தபடி ( ?) 
மேக மொடுசூலை வெங்கிரந்தி குட்டமொடு 
யேகுமது மெய்யாயின் றே ! 

101 
காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , எழுத்துக்கள் அழகாக உள்ளன . கொடிய 
மருந்துகள் கூறப்பட்டுள்ளன. 


இரணங்களுக்கும் 


நல்ல 


134 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2033 


சுவடி எண் : 1040 


இரணவாகடம் - 500 


நூலாசிரியர் : இரணவீர சிங்க முனிவர் 


சுவடியின் நிலைமை : நல்ல நிலை 
அளவு : 291 X 4 செண்டி மீட்டர் 
கி . எண்ணிக்கை : 1200 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 42( 19-57 ) + 3 
பக்கத்திற்கு : 10-12 வரிகள் 
எழுத்து . தமிழ் 
குறை 


தொடக்கம் 


காப்பு 


ஆதியெனும் பரமசிவ னுமையவளுக் 

கெஞ்ஞான்றும் அறிய வேண்டி 
ஓதியதோர் வையத்தி லுற்ற 

ரெணவாகட மாயுரைத்த பாட்டை 
நீதிமிகும் மலைமுனிவன் நெரியோதும் 

இத்தமிழை நிகழ்த்த ஞான 
சோதிமதி வாரணந்தான் தும்பிமுகன் 

ஐந்துகரம் துணைய தாமே ! 


நூல்காப்பு 


அருமறைக் கெட்டாச் சோதி 

ஆயுறு ரணநூ டன்னை 
சிறுமதி கொன்றை சூடி 

செகந்தனில் வாழ்வோர்க் கெல்லாம் 
வருபல நோயின் சார 

வகையினை யுமையாளுக்கு 
பொருள்படச் சொன்ன நூற்குப் 

புகர்முகன் காப்புத் தானே ! 


-1 


நூல் 


தானின்று தேவி கேட்த் 

தயவுட னீசன் பெண்ணே 
கானென்ற மனிதற் கெல்லாம் 

கலந்திடும் ரணந்தான் ரெம்ப 


17 - வது தொகுப்பு 


135 


முடிவு 


மேக வாத கரப்பான் தான் 

விரைந்து கமல மிகவெடித்து 
தாகங் கெடுத்துத் தலைகனத்து 

தாகம் பிறந்து தடிப்பேறும் 
இது 94 - ஆம் பாடல் இதற்குமேல் இல்லை . 


காலம் ( முற்குறிப்பு ) 


குருவே துணை , இரணவீரசிங்க முனிவர் திருவாய்மலர்ந் தருளிய இரண 
வாகடம் 500 இஃது , மதுரை புது மண்டபம் புஷ்தக ஷாப் 

ஷாப் இ . ராம . குருசாமிக் 
கோனாரவர் கள் அனுமதியின் பேரில் , மதுரை வடக்கு வாசல் , யானைக் கலத்தெரு , 
வித்வான் மு . குழந்தைவேலுப் பிள்ளை யவர்களால் , மதுரை வடக்கு லயன் தெரு ,, 
ரணவ பித்தியம் , பெரியசாமிப் பண்டிதருக்காக எழுதிக் கொடுக்கப் பெற்றது . 1914 . 


( அடுத்த ஏட்டில் ) 


இரண 


குருவே துணை . இரண சூர சிங்க முனிவர் திருவாய் மலர்ந்தருளிய “ 
வாகடம் -500 இஃது , மதுரை புதுமண்டபம் புஸ்தக ஷாப் இரா.ம. குருசாமி கோனார் 


( என்றுளது ) 


குறிப்பு 


ஏட்டில் , இது , இரண்டு பத்தியாக எழுதப்பட்டுள்ளது . 


இதில் மேகப் பரங்கிக் குணம் , சந்து ராச பரங்கிக் குணம் , யெரிசிங்கிக் குணம் , 
உபையன் குணம் , உபய பரங்கிக் குணம் , சண்டி பரங்கிக் குணம் , சிங்கிப் பரங்கி , மது 
நீர் பரங்கி , கல்லுப் பரங்கி , கொடிப் பரங்கி . முளையில் பரங்கி முதலியன உள்ளன . 


136 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2034 


சுவடி எண் : 1041 


அகத்தியர் சௌமிய சாகரம் - 1200 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 142 


சுவடியின் நிலைமை : மிகப்பழுது 


பக்கத்திற்கு : 10-12 வரிகள் 


அளவு : 30 X 4 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 11000 


குறை 


தொடக்கம் 


சோதியெனும் மனோன்மணியேத் தியானம் செய்து 

சுகமான சவுமியசா கரத்தைப் பாட 
ஆதியெனுங் கணபதியும் வல்லபையுங் காப்பு 

அரசான பிரமனோடு சரசுபதியுங் காப்பு 


முடிவு 


யேனென்று மனோன்மணிதான் முன்னே நின்று 

யின்பரச வமுர் தமது அய்வாள் மைந்தா 
விண்ணென்று யோகமதை விட்டா யானால் 

வேதாந்த மவுன மதுக் குறுதி யாச்சே . 


1033 


( இதற்குமேல் இல்லை ) 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இது , எமது சுவடி எண் 348 D691 போன்றது . இடையிடையே பாடல்கள் இல்லை . 
இல்லாத பாடல்களுக்கு இடம் விட்டு எழுதப்பட்டுள்ளது , கையெழுத்துக்கள் வெவ் 
வேறாக உள்ளன . 


17- வது தொப்பு 


137 


வரிசை எண் : 2035 


சுவடி எண் : 1042 


அகத்தியர் மெய்ஞ்ஞானம் 1500 


நூலாசிரியர் : அகத்தியர் 
சுவடியின் நிலைமை ; மிகப் பழுது 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 241) 
பக்கத்திற்கு : 7-9 வரிகள் 


அளவு : 345 x 31 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 1000 


முழுமை 


தொடக்கம் 

சீரான முடைய காளை 

சிவன் மகன் தமிழி லானை 
வாரண முலையாள் பெற்ற 

மதகிரி வல்லோ ராய்ந்து 
நாரணன் மருகன் செஞ்சொல் 

நலத்தமிழ்க் குடையோன் பூசை 
காரண முடைய தும்பி 

கணபதி காப்புத் தானே ! 
முடிவு 

வாளியாம் அண்ட ரண்டம் புவனம் வாழி 

மானிலத்தில் சீவசெந்து வேரும் வாழி 
காளியான வனதுர்க்கை யெல்லாம் வாழி 

கடல்வாழி மலைவாழி கருவும் வாழி 
ஆளியாம் சித்தர்கள் எல்லாம் வாழி 

அமராதி தேவாதி வாழி முற்றே ! -1500 
( பாட்டெண் 1491 - க்குப்பின் பாட்டெண் 1500 என்றுளது . இப் 
பாடலில் 3 வரிகளே உள்ளன ) 

வெங்கிடேசன் துணை 

தெட்சிணாமூர்த்தி சீர்பாதந் துணை 
காலம் 

பரிதாபி ஆண்டு வைகாசி மாதம் 15 - ஆம் தேதி புதன்கிழமை தினம் இராமேசு 
வரத்தில் யிருக்கும் சேஷய்யன் புத்திரன் சீனிவாச அய்யன் மேல்படி ஊரிலிருக்கும் 
திரு , நாகலிங்க பிள்ளை யவர்களுக்கு எழுதிக் குடுத்து முகிந்தது முற்றும் , 

இதில் எழுதிய மேல் பாடத்திலுள்ளபடியே யெழுதினது . பிழைகள் செம்மையாய்த் 
திருத்திக் கொள்ளவும். 
குறிப்பு 

இதில் , சிதம்பர சக்கரம் , ஈரெழுத்து சிதம்பர சக்கரமடைக்கவும் , அஷ்ட பாலகர் 
சிதம்பரத்து மாலை , புற்பம் பூசை , நாற்பத்து முக்கோணம் , பூசாவிதி , குப்ப கலசம் ,, 
மூலிகையில் வாதபித்த சிலேத்தும மறிய , செருப்படி லேகியம் , நாய்க்கடுகு லேகியம் , 
சிறுதும்பை லேகியம் முதலியன உன்ளன . 


. 


138 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2036 


சுவ . எண் : 


1043 


அகத்தியர் மெய்ஞ்ஞானம் -1500 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 1 


சுவடியின் நிலைமை : பழுது பட்ட நிலை 


பக்கத்திற்கு 6-7 வரிகள் 


அளவு : 361 x 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 


400 


குறை 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இது , முன் சுவடி போன்றது . இதில் , தொடக்கத்தில் ஓம் ஹ்ரீம் என்று சித்திரமாக 
எழுதப்பட்டுளது . கடல் ஆழம் , நீளம் . சிவசூட்சம் , அத்திமுகன் மந்திரசக்கரம் ஈயெழுத் 
தில் நின்ற தேவதை , சிதம்பர சக்கரம் வரைய விபரம் , அறைகளுக்கு அட்சரவிபரம் 

எழுத்து , சித்துக்கு எழுத்து , கிரிகை பூசை முதலியன 
61 பாடல்கள் மட்டும் உள்ளன . பாடல்களின் பிற்பகுதி சரியில்லை . 


கபாடவாசல் 


உள்ளன . 


17 - வது தொகுப்பு 


139 


வரிசை எண் 


: 


2037 


சுவடி எண் : 1044 


-- 


கொங்கணர் கடைப்பிள்ளை 

ஞானம் 

100 

பொருள் : மருத்துவம் 
நூல :சிரியர் : கொங்கணர் 

எடுகளின் எண்ணிக்கை : 49 
சுவடியின் நிலைமை : நல்ல நிலை 

பக்கத்திற்கு : 3 9 வரிகள் 


அளவு : 14 x 4 செண்டி மீட்டர் 


எழுத்து : தசிய 


கி . எண்ணிக்கை : 1000 


முழுமை 


தொடக்கம் 

பூமலர்க் கண்ணான் முக்கண் 

பொருந்திய நந்தி காப்பு 
மாமலர் மவுனத் தாதி 

வாசியுள் மூலங் காப்பு 
நாமகள் கமலக் கண்ணாள் 

நாதாந்த அந்தங் காப்பு 
காமகள் கட்சிப் பிள்ளை 

யார்பதங் காப்புத் தானே ! 
முடிவு 


காணாத சுண்காணு முத்தி காணு 

கயிலாசச் சொற்கபடா யித்தை யுண்டால் 
தோணாது சாஸ்தி ரங்கள் முன்னூல் சூட்சந் 

தோணுமடா யிந்நூலிற் சொன்னேன் கண்ணே 
பூணாத பூண நூ லின்னூல் நூறும் 

பூவாகும் வாசமடா சுவாசத் தந்தம் 
வீணாகப் போகாது தொந்தத் தாதி 

வேதாந்த சூஸ்த்திரக்கனை தானு முற்றே ! 100 
கொங்கண சுவாமி கடப்பிள்ளை ஞானம் நூறு 
எழுதி முடிந்தது முற்றும் 


ஓம் 


காலம் 

காலயுத்தி வருஷம் , அர்ப்பிகைமாதம் 30 - ஆம் தேதி வெங்கிடாசல நாயக்கர் 
குமாரன் சுப்பா நாயக்கன் கையெழுத்து . 
குறிப்பு 

இதில் பாவவிதமான வைத்தியங்கள் கூறப்பட்டுள்ளன இதன் தொடக்க எட்டில் , 
ராமநாதபுரம் சில்லா திருப்பத்தூர் சேகறம் , எதம்மாபடி பரம்பரை வமிச சேகறம் 
மு . அ . வெங்கிடாசல பிள்ளையினுடைய கொங்கணவர் கடைப்பிள்ளைப் பரசி மகாலிங்க 
சுந்தரம் நிஷ்ட்டானு பூதி என்று எழுதப்பட்டுளது . 





140 


தமிழ் ச்சுவடிகளின் 


வரிசை எண் : 


2038 


சுவடி எண் : 


1045 - al 


அகத்தியர் சாலத்திரட்டு - முதற்காண்டம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 49 


சுவடியின் நிலைமை : பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வர்கள் 


அளவு : 363X3 செண்டி மீட்டர் 


எழுத்து 


தமிழ் 


எண்ணிக்கை : 5500 


முழுமை 


காலம் 


பலப் ( பிலவ ) வருடம் புரட்டாசி மாதம் 14 - ஆம் தேதி காளத்தி செட்டியார் 
குமாரன் சுப்பன் எழுதின அகத்திய நாயனாரருளிச்செய்த சாலத்திரட்டு முதற்காண்ட 
மெழுதி நிறைவேறியது . 


சிவசண்முக மெஞ்ஞான தேசிகள் திருவடி வாழ்க 
திருச்சிற்றம்பலம் துணையுண்டாவதாகவும் 

தேவிசகாயம் 
சிவாய குருவாய நமா 


குறிப்பு 


இது , எமது சுவடி எண் 288 - a D 508 போன்றது பாட வேறுபாடுகள் மிதந்து 
காணப்படுகின்றன . 


17 - வது தொகுப்பு 


141 


வரிசை எண் : 


2039 


சுவடி எண் : 


1045-6 


அகத்தியர் சாலத்திரட்டு 2.ஆம் 


காண்டம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 49 


கவடியின் நிலைமை : பழுது 


பக்கத்திற்கு 7-8 வரிகள் 


அளவு : 36 } x 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 


550 ) 


முழுமை 


காலம் 


பலபவ வருஷம் பிரட்டாசி மாதம் 26 ஆம் தேதி காளத்தி செட்டியார் குமாரன் 
சுப்பன் எழுதின அகஸ்த்திய நாயனாரருளிச் செய்த சாலத்திரட்டில் ரெண்டாவது 
காண்டம் எழுதி நிறவேறியது 


சிவாய குருவாய நம : 


தேவி சகாயம் 


திருச்சிற்றம்பலம் துணையுண்டாகவும் 


குறிப்பு 

இது , எமது சுவடி எண் 288-6 | [ D 509 போன்றது . இதிலும் பாடவேறுபாடுகள் 
காணப்படுகின்றன . 


142 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2040 


சுவடி எண் : 1045 - c 


அகத்தியர் சாலத்திரட்டு மூன்றாங் காண்டம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 
சுவடியின் திலைமை : பழுதற்றது 
அளவு : 63 செண்டி மீட்டர் 
கி . எண்ணிக்கை : 5500 


கி.பாருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 57 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


ழுமை 


தொடக்கம் 


மானொருகை மழுவொருகை தரித்த னாதன் 

வாதமது வழியுரைத்தார் ஆதி யந்ம் 
நானொருகை யிந்திரமாஞ் சால வித்தை 

நவிலுகிறேன் நந்தி குரு நாதாக்கள் காணத் 
தானொருகை கருக்குருவா மூலி வேர்கள் 

தப்பாமல் வழலையொடு தந்தி ரங்கள் 
வானொருகை பூவொருகை வைத்த தந்தி 

மாமுகத்தோன் முன்காண வழுத்து றேனே ! 


--- 


1 


முடிவு 


தரணியோர்க் காகுமடா சால வித்தை 

தப்பாது தர் மவா னானால் நிற்கும் 
புரணிசொல்லி மாண்பருக்கு ஈய வேண்டாம் 

பூலோகத் தாருக்கும் புண்ணிய மேயாம் 
திரணமென்று நினையாதே சிவன்மே லாணை 

சிகச்சால மாயிரத்து யிறு நு றுந்தான் 
வருமைவர வொட்டாது பிணிதி யில்லை 

வைத்திடத்துக் கேமூன்றாங் காண்ட முற்றே ! 


301 


காலம் 


பலபவ வருடம் அற்பிசி மாதம் 7 - ஆம் தேதி காளத்தி செட்டியார் குமாரன் சுப்பன் 
எழுதின அகஸ்திய நாயனாரருளிச் செய்த சாலத் திரட்டு மூன்றாங்காண்ட மெழுதி 
நிறவேறியது . 

திருச்சிற்றம்பலம் 
சிவசண்முக மெய்ஞ்ஞான தேசிகன் திருவடி வாழ்க , 
குறிப்பு 

இதில் , இந்திரசால அஞ்சன னம் , குறி மை சுருட்டுவித்தை . பேய்கள் வணக்கம் , 
தோஷ குணம் , சுரங்களுக்கு மாத்திரை , தூசாதி மை , செந்தூரம் வைப்பு , பஞ்சாட்சர 
மாறல் , அஷ்ட்ட கற்பம் , தன்ம வித்தை , தேள் , காலி அக்னிக்கு , சோறுண்ண 
மகாமாயம் , குறளி சொல்லும் வகை முதலியன உள்ளன . 

இதில் , 204 - ஆம் பாடல் முதல் 216 - ஆம் பாடல் முடிய எழுதப்பட வேண்டிய 
ஏடுகள் வெற்றேடுகளாக உள்ளன . ( 34 - வது ) ஏட்டின் பின்புறம் 35 - வது ஏடு , 36 - வது 
ஏட்டின் முன்புறம் ஆகியனவ ) 


17- வது தொகுப்பு 


143 


வரிசை எண் : 2041 


சுவடி எண் : 1045 1 


அகத்தியர் சாலத்திரட்டு நாலாங் காண்டம் 

மாந்திரீக காண்டம் 


பொருள் : மாந்திரீகம் 


துல ாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 49 


சுவடியின் நிலைமை : 


பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 3 1 * 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி , எண்ணிக்கை 


5500 


முழுமை 


தொடக்கம் 


முன்னே முப்பாளே ஆதியந்த முடிவான 

பொதிகை வரை அடிவாரத்தில் தோன்றுந் தோன்றுஞ் 
சுருதிமுடிந் திட மதுவுஞ் சோதி பாரு 

வான்றோய வளந்து நின்ற விருட்ச முண்டு 
மருந்துவகை மூலிகைக ளநேக முண்டு 

பொன்றாளுங் கும்பே சொரி மனோன்மணித்தாய் 
யிருந்ததிந்த மாந்திரீக மியம்பி னாளே ! 


முடிவு 


i 


வாங்கினால் பின் பொருவர் கைகு டாதே 

வரை முனிவர் சேனுமைக் களிப்பா ரப்பா 
* 

* * 
தீங்குவரும் வுனக்குக் காலுஞ் சொன்னேன் 

சிலனுரைத்த சாலனூல்ச் சித்தி முற்றே ! 


300 


சிவமயம் 


1200 


சித்தி பெறுந் தேவரிஷி குகைகள் தோறுந் 

திருவருளா லடக்கிவைத்த ரிந்த னூலை 
* * 

சத்தியருள் சகலசித்துங் கைக்குள் ளாச்சு 
சத்தியந்தா னித்தனூல்க் காண்ட முற்றே ! 

ஆக காண்டம் 4 - க்கு பாடல் 1200 


- 301 


144 


தமிழ்ச் சுவடிகளின் 


காலம் 


பலபல வருடம் அற்பிசி மாதம் 19 - ஆம் தேதி காளத்தி செட்டியார் குமாரன் 
சுப்பன் எழுதின அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சின்மய தெட்சிணாமூர்த்தி யருளிச் , 
செய்த சாலத்திரட்டு ---1200 - ம் எழுதி நிறை வேறியது . 

திருச்சிற்றம்பலந் துணையாகவும் 


சிவசண்முக மெய்ஞ்ஞான தேசிகன் திருவடி வாழ்க 

தேவி சகாயம் 
சிவாய குருவாய நம : 

ஆக ஏடு -198 


குறிப்பு 


இதில் , விக்கினேசுபரன் மந்திரம் , விஷ்ணு தியானம் , வாதிகள் சூத்திர வித்தை 
மயக்குவித்தை , அண்டவித்தை , சலஸ்தம்பனம் , வாயுத்தம்பனம் , மாராட்டமோடி , அக் 
கினிக் கட்டு , தேங்காயுடைய , உடலில் கருவி பட்டால் கருவித்தை , நாயுருவி வசிய மூலி , 
பொத்தலைக்கையான் மூலி, குறளி வித்தை முதலியன உள்ளன . 


17 - வது தொகுப்பு 


145 


வரிசை எண் : 2042 


சுவடி எண் : 1046 


பதஞ்சலியார் வாத சூத்திரம் -20 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 4 


நூலாசிரியர் : பதஞ்சலியார் 
சுவடியின் நிலைமை : மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 361 X 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 200 


முழுமை 


தொடக்கம் 

பூமலியுங் கண்ணாள் தன் பாதம் போற்றி 

புகலுவேன் வாதத்தின் திறவு கோலை 
நாமுரைப்போம் ஐநான்கு பாட்டுக் குள்ளே 

நயமான வாதவித்தை ஞான மார்க்கம் 
சோமனுத்த வேணியனார் உபதே சித்தார் 

துறையறியும் பதஞ்சலிதன் சூத்தி ரத்துள் 
ஏமவித்தைக் காதி என்ன வஸ்த்து உப்பு 
இதையறிய மாட்டாமல் மயங்கி னாரே ! 

-1 
முடிவு 

வாழவே நடுவெழுத்துக் காதா ரத்தை 

மாட்டிவைக்கத் தலையெடுத்து பிரகா சிக்கும் 
மீளவே கண்டெழுத்து ஓடா தய்யா 

விட்டெழுத்துந் தொட்டெழுத்து மேல் கீழாச்சு 
தாழவே வாண்டாங்காண் ஐம்பத் தொன்றுந் 

தலையெழுத்துக் குள்ளாகி சார்ந்து போச்சு 
கேளுமே வாகாது பரமநீ யாவாய் 
கூறிய வாதத் திறவுகோல் முற்றே ! 

-21 
திருச்சிற்றம்பலம் 
சிவகிருபை யுண்டாவ தாகவும் 
சிவசண்முக மெய்ஞஞான தேசிகன் திருவடிகள் வாழ்க 
காலம் 

பராபவ வருஷம் மார்கழி மாதம் 10 - ஆம் தேதி காளத்தி செட்டியார் குமாரன் 
சுப்பன் எழுதின பதஞ்சலி மாமுனியா ரருளிச்செய்த வாத சூத்திரம் 20 - ம் எழுதி 


நிறவேறியது . 


தேவிசகாயம் 
குறிப்பு 

இது , எமது சுவடி எண் 303 - C / D . 544 ‘ பதஞ்சலி சுவாமி அருளிய வாதத் 
திறவுகோல் சுருக்கம் இருபத்தொன்று போன்றது . பாட வேறுபாடுகள் மிகுதியும் 
காணப்படுகின்றன . நல்ல பாடமாகவும் இருக்கிறது . 


10 


146 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2043 


சுவடி எண் : 


1047 


கொங்கணர் ஏம கற்ப சூத்திரம் 


51 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : கொங்கணர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 


சுவடியின் நிலைமை : மிகப்பழுது 

பட்ட நிலை 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 361 x 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 200 


முழுமை 


தொடக்கம் 

பாதமுந் தலையி மொன்றாய்ப் 

பாரிலே பள்ளி கொண்ட 
நாதமே யறிந்த வர்க்கு 

நன்மையுங் கையி னுள்ளே 
வேதமும் விந்து நாதம் 

விளங்குபொன் மூலந் தானுங் 
காதிலே பலிக்கச் சொன்னார் 

கருவூரு நாதந் தானே 
முடிவு 

தானமே செய்ய வேணுந் 

தருமமே கருத வேணும் 
ஏனமே யறிய வேணும் 

ஈசனைக் காண வேணும் 
மோனமாய் சாஸ்த்தி ரங்கள் 

முடிவறப் பார்க்க வேணும் 
பானமே கொள்ள வேணும் 
பார்பதி பாத முற்றே ! 

51 
திருச்சிற்றம்பலம் 
சிவசண்முக மெய்ஞ்ஞான தேசிகள் திருவடி வாழ்க 
காலம் 

பராபவ வருடம் மார்கழி மாதம் 8.ஆம் தேதி காளத்தி செட்டியார் குமாரன் 
சுப்பன் எழுதின கொங்கண நாயனார் அருளிச்செய்த ஏம கற்ப சூத்திரம் 51 - ம் எழுதி 
நிறவேறியது . 

தேவி சகாயம் 
குறிப்பு 

இதில் , நாக மெழுகு , ஷைவேறு சந்தம் , வருத்தம் , சுண்ணம் , குகை ரசக்கட்டு , 
கரு மறைப்பு , எழு பிறப்பு, சரக்கு , கட்டுத் தயிலம் முதலியன உள்ளன . 


147 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 2044 


சுவடி 

எண் : 1048 


அம்பிகானந்தர் வகார சூத்திரம் - 25 


பொருள் ! மருத்துவம் 


நுாலாசிரியர் : அம்பிகானந்தர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 4 


சுவடியின் நிலைமை : மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 36 } x 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 200 


முழுமை 


தொடக்கம் 


கார்செரியி மேனி விநாயகனே காப்பு 

காலாங்கி காப்பு கருவூரான் காப்பு 
மேர் வளரும் போக நதி பாதங் காப்பு 

மெய்யான கும்பமுனி மிகவே காப்பு 
தார்வளருஞ் சித்தருட பாதங் காப்பு 

சாத்திரமுஞ் சூத்திரமுந் தானே காப்பு 
பார்தனிலே விகாரதுறை இருபத் தைஞ்சும் 
பாடுதற்கு மூலமெந்தன் பாட்டன் காப்பே ! 


முடிவு 


சோதிப்பா னங்கியுப்பை வழலை யென்றுஞ் 

சுண்ணமென்றும் பாலை நிலச் சூடா மென்றும் 
நாதிப்பான் கேசரத்தில் பிராண நிட்டை 

ஞானமென்றும் யோக மென்றும் நல்லோன் காண்பான் 
பேதிப்பான் தாரனணக்கும் மிடமா மென்றும் 

பெரிதான கற்பமதோ சமா ( ன ) னென்றும் 
சாதிப்பா னிதற்கெல்லாம் மனமா மென்று 
சாத்திரமா மிருபத்து அஞ்சு முற்றே ! 

25 
திருச்சிற்றம்பலம் 
சிவசண்முக மெய்ஞ்ஞான தேசிகன் திருவடி வாழ்க . 


காலம் 


பராபவ வருஷம் மார்கழி மாதம் 9 - ந் தேதி காளத்தி செட்டியார் குமாரன் சுப்பன் 
எழுதின அம்பிகானந்தர் அருளிச் செய்த சூத்திரம் - 25 ஏழுதி நிறவேறியது . 

தேவிசகாயம் 
குறிப்பு 

இதில் , சித்தர்கள் கூறிய தீட்சாவிதி முதலியன பேசப்படுகின்றன . 


148 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2045 


சுவடி எண் : 1049 


கருவூரார் - வாக்கியம் - நெண்டி 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : கருவூரார் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 


33 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 6-8 வரிகள் 


அளவு : 37 x 3 செண்டி மீட்டர் 

எழுத்து : தமிழ் 
கி . எண்ணிக்கை : 1000 

குறை 
தொடக்கம் 

பூவு லாவிய தேவி சுந்தரி 

போத சுந்தரி மாயி சிற்பரை 
பூணு நற்சிவ ஞான சித்திகளே- கொண்டாடவே 

தாரு லாவிய போத நாயகர் 
கடவு ளகத்தியர் - ரிஷிகள் தேவர்கள் 

கருணை நந்தீசர் பாதந் துணையே - கொண்டாடவே 
பாவு லாவிய போக நாதர்கை 

பச்சை யாகிய கொங்கணர் 

பண்பு நந்தமைய பாதந் துணையே - கொண்டாடவே 
முடிவு 

தாரச் சுன்ன முன்னஞ்சு மருந்து 

சரியா யஞ்சு மஞ்சாடியுங் கூட்டி 
சேரப்பா அந்தச் செந்நீர் விட்டரைத் 

தீற்கப் பச்சைத் துருசுக்குப் பூசு 
பாரப்பா நெத்தாவி கண்ணாடி தீப்பட்ட 

பேர் தினில் மச்சை வெளுப்பாம் 
ஆரப்பா பிதுக்கிடு. சுன்னந்தான் 

ஆதியாம் பொன்னின் பலநாடே -147 
தங்கமப்பா களஞ்சி இதுக்குமுன் 

தானே வாங்கி உருக்கிலே கொண்டு 
பங்கமோ வில்லார் 

( இதற்குமேல் இல்லை ) 
காலம் 

இல்லை 
குறிப்பு 

இது, எமது சுவடி எண் 322 - f / D . 619 கருவூரார் நெண்டி நாடகம் போன்றது . 
இது , கருவூரார் நொண்டி 700 என்ற பெயரில் அச்சாகியுள்ளது . 

இதில் , கற்பஞ் சாப்பிட்ட பேரறிய , நாய்ப்பாகல் , சவுக்காரக்குரு , நாகரச பற்பம் , 
உப்புக்கட்டு முதலியன உள்ளன . 


......... 


149 


17-வது தொகுப்பு 

( ண் : 2046 


வரி.. 


சுவடி எண் : 1050 


மச்சமுனி பெருநூல் - 800 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : மச்சமுனி 


ஏடுகளின் எண்ணிக்கை : 94 


சுவடியின் நிலைமை : பழுது பட்ட நிலை 

பக்கத்திற்கு : 8-12 வரிகள் 
அளவு : 27x31 செண்டி மீட்டர் 

எழுத்து : தமிழ் 
கி . எண்ணிக்கை : 4000 

முழுமை 
தொடக்கம் 

ஆதியந்த வேதவித் தாரத்தை எந்தன் 

ஆதிகுரு வென்றதொரு பிடி நாக் கீசர் 
சோதிபர வெளியான சொருபா னந்தர் 

சூக்ஷசடாதார பீடம்துரியா தீத பீடம் 
மாதுபிற ணவாசறீங் கார பீட 

முமை முனைக்கே வெகுநூல் வாத னத்தை 
பாதிசன சாரூப விந்து நாதம் 
பரப்பிரம்ம மூலகிணே சன்காப் பாமே ! 

- 1 
முடிவு 

வித்தைகத்தேன் பதத்தா ணெ வெளி விடாதே 

வேதாந்த மனோன்மணித்தாய் பாதத் தாணே 
சித்தருக்கா மிந்த யெண்ணூறு பெருநூ லப்பா 

சிவஞானந் தங்குகின்ற பெரியோர்க் காகும் 
மத்தொருத்த ரின்னூலைப் பதனம் பண்ணி 

வைத்தாலு மாவர்க்கு முத்தி வாய்க்கும் வாய்க்கும் 
பத்தருக்குப் பாடிவைத்த சதமெட் டான 

பதிவாகும் பெரு நூல்மெய் ஞானம் முற்றே ! - 801 
காலம் 

இல்லை 
குறிப்பு 

இந்நூல் அச்சாகியுளது . இதில் சகலத்துக்கும் வசியமை . மூலிகை , வசியத்துக்கு 
திருநில மாய்கைப் பூடு , மூலிகை , உச்சாடினம் , பேதனம் , முதல் வேர் மிதக்க , அன்றில் 
வித்தை , கரும்பருந்து வித்தை , மாரணம் , பாஷாண மை , கருநாவிமை , வாடைக்கு , 
வயித்தியத்துக்குப் பதினெட்டு மூலிவேர் , பைகாசிக்கு பச்சிலை வைத்தியம் முதலியன 


ள்ளன . 


உள்ளது . 
வருகின்றது . 


45 - ஆம் ஏட்டின் பின்புறம் யாதி எழுதாமல் விடுபட்டுளது . மேலேட்டில் அட்டவணை 

ஆனால் அட்டவணைப்படி நுால்கள் இச்சுவடியில் இல்லை , பின்னர் 


இது எமது சுவடி எண் 325 / D.646 மச்சமுனி 800 - ன் வேறாயது . 


150 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2047 


சுவடி எண் : 1051 


அப்பிரக பற்பம் - 80 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அறியக் கூடவில்லை 


ஏடுகளிகன் எண்ணிக்கை : 5 ( 96-99 ) 


சுவடியின் நிலைமை : 


பக்கத்திற்கு : 


11-12 வரிகள் 


அளவு : 27 x3 , செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 100 


முழுமை 


தொடக்கம் 


கேளப்பா நீதான் கெடியான மேகங் 
கேளப்பா யெண்பதுங் கெடியாகத் தீர 
கேளப்பா நந்தி கிருபையாய்ச் சொன்னது 
கேளப்பா மேகங் கெடியான ரோகமே ! 


1 


முடிவு 


கொடுத்திடும் போது கொடிய விசங்களும் 
படுத்திடா தோடிடும் பாதாளம் புக்கிடுந் 
தொடுத்த அமுரியில்ச் சுண்ணம் பணவிடை 
அடுத்துக் கொடுக்க அகன்றிடுந் தோசமே ! 


- 80 


முடிந்தது 


காலம் 

1907 மாண்டு கார்த்திகை மாதம் 11 - ந் தேதியில் பிளான் வேலை பார்த்துவரு 
சுப்பராய பின்ளை . 


குறிப்பு 


இது முன் சுவடியிலுள்ள அட்டவணைப்படி உள்ளது . 
இதில் அப்பிரக பற்பம் செய்முறையும் , தீரும் நோய்களும் கூறப்பட்டுள்ளன , 


17-வது தொகுப்பு 


151 


வரிசை எண் : 2048 


சுவடி எண் : 1052 


அகத்தியருக்கு சுப்பிரமணியர் உபதேசித்தது - 200 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : சுப்பிரமணியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 23 


சுவடியின் நிலைமை : பழுது பட்ட நிலை 


பக்கத்திற்கு : 10-12 வரிகள் 


அளவு : 27 x 31 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 1000 


முழுமை 


தொடக்கம் 

அண்டபரா பரமான பறையின் பாதம் 

அய்யநெங்க ளாதி வஸ்த்து பாதமும் போற்றி 
கொண்டார்கள் மெய்ஞ்ஞானி பாதமும் போற்றி 

சொல்லுகிறேன் புபதேசம் யிரநூர் தன்னை 
மண்டலிகர் மகாயோகி மதிக்க வென்றும் 

மருவில்லா ஞானமதைப் பாட வேயான் 
கண்டவர்கள் கண்ட கோ டாலி யாக 
கணக்கான ஞானமதைக் காட்டு வோமே ! 

- 1 
முடிவு 

நில்லடா யிப்படியே முறையாய்ச் சொல்லி 

நெடுநாளாய் வாழவென்று நிதானம் சொன்னேன் 
அல்லடா யென்னுடைய இருநூறுக் குள்ளே 

அடங்காத கருவையெல்லாம் அடக்கிப் போட்டேன் 
சொல்லடா பராபரத்து நிலையுஞ் சொன்னேன் 

சித்திரமயி லேறுகின்ற மகிமை சொன்னேன் 
அல்லடா யிதையறிந்து மவுனம் கொள்ளு 
அடங்காத யிருநுாறு மதீதம் முற்றே ! 

- 199 
காலம் 

சிவ சுப்பிரமணியர் கிருபையானது . அடியேன் சிரசாக வைகித்தும் மகா கல்விகள் 
ஞானியாகிய அகத்திய மகா குருவின் பாதபங்கயம் அடியேன் சிரசாகச் சுமந்து வாழ்க 
வாக்கும் தந்தருள் புரிகவுமாய்ப் பிரார்த்திக்கிறேன் . எழுதியது டிராப்ஸ்மேன் வேலை 
பார்க்கும் சுப்பராயபிள்ளை 1892- ஆம் வருடம் . மார்கழி மாதம் 9 - ம் தேதி . 
குறிப்பு 

இதில் , 80 - ஆம் பாடல் விடுபட்டுளது . அந்த இடம் எழுதாமல் இருக்கிறது . 
கடைசி ஏட்டின் பின்புறம் பஞ்சாட்சர மந்திர சக்கரம் எழுதப்பட்டுளது , ஞான மார்க்கத் 
தைப்பற்றி இந்நூல் கூறுகிறது . 


152 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2019 


சுவடி எண் : 1053 


அகத்தியர் பரிபூரணம் - 400 


நுாலாசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 78 
( முதலேடு இல்லை , இடையிலும் இல்லை ) 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 
அளவு : 42x3 செண்டி மீட்டர் 


கி .எண்ணிக்கை : 2500 


குறை 


தொடக்கம் 


சிவயோகிக் கெய்து மாகில் 
இதிலுள்ள கருக்களெல்லா மெய்து மெய்துங் 
கண்டுமிவன் காணாமல் கலங்கி 

கருவியிலே யமைந்த ரணமென் பாரே ! 


- 5 


முடிவு 


முத்தான புலத்தியனே புலத்திய மகாரிஷி 

முச்சுடரு மாதியந்தம் நன்றாய்ப் பார்த்து 
சித்தான வயித்தியபூ ரணமி தப்பா 

தேசத்திற் கிடையாது திரமாய்க் கேளு 
பத்தான பதிதனிலே வைத்துப் பூசி 

பதிதான வாசியது சித்தி யாகும் 
வித்தான வினையறுக்கும் ஞன சித்தி 

வேதாந்த பூரணத்தின் வெளிசேர் முற்றே ! 
அகத்திய மாகா முனிவர் திருவாய் மலர்ந்த 

பரிபூரணம் 400 - ம் முற்றியது . 


- 401 


காலம் 


தாரண வருஷம் பங்குனி மாதம் 29 - ம் தேதி சின்னப் புத்தூரிலே யிருக்கும் பெரு 
மாளய்யங்கார் குமாரன் குப்பய்யங்கார் பரிபூரணம் நானூறும் எழுதினது . வரிமாராட் 
டம் , எழுத்துக் குற்றம் இருந்தாலும் யாதாமொரு பெரியோர்களும் பொறுத் தருளும்படி 
கேட்டுக் கொள்கிறேன் . 

இந்த ஏட்டை எடுத்தவர்கள் வாசித்துப் பார்த்து உடையானுக்கு குடுக்கவும் . 


11531 


17 - வது தொகுப்பு 


தெண்டாயுதபாணி துணை 
நல்லாண்டவர் துணை செய்யவும் 

குருபாதம் முன்னிற்கவும் 


தன் பின் ஒரு மருத்துவச் செய்யுள் எழுதப்பட்டுள்ளது . அது 


யெறுக்கு முறுக்கிலை துளசி யிளந்துளிர் 
பெறுக்க வேணுமோ பேதை மனத்துள்ளாய் 
நறுக்கி முறுக்கியே நாசியில் பிழிந்திட 
யிறுக்கு மாவிஷம் யில்லையென் றோடுமே ! 


குறிப்பு 


இதில் , நூல்விபரம் , வைராக்கியம் , புருடருக்கு நாடிகள் நடக்கும் விதம் , பெண் 
களுக்கு நாடி நடக்கும் விதம் , பஞ்ச நாடிகளிருக்குமிடம் மரண நாடி , வாயுவுக்கும் மாந் 
தத்துக்கும் கெற்பிணிக்கும் வியாதியறிய , அஷ்டகர்மப் பாவை , பெண்களுக்கும் , ஆண் 
களுக்கும் யிடுமருந்து முதலியன உள்ளன . 


154 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2050 


சுவடி 

எண் : 


1054 


அகத்தியர் வைத்தியம் 


பொருள் : மருத்துவம் 


நுாலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணரிக்கை : 125 


சுவடியின் நிலைமை : மிகமிகப் பழுது 


பக்கத்திற்கு : 8-10 வரிகள் 


அளவு : 


30x31 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


எண்ணிக்கை : 1000 


. 


குறை 


தொடக்கம் 


பாகுடன் கிணேசன் பாதம் 

பணிந்துமுக் குணங்க ளாய 
வாகடச் சுவடி யெல்லாம் 

வகைவகை தொகுத்துப் பார்த்து 


முடிவு 


யிதுக்கடங்கா வாயுவில்லை யஷ்ட குன்மங் 
கெண்டை 

வுப்பிசங்கள் செரியாமை தீரும் 
மதுக்குடம்போற் பெருவயறு திரட்சிமலக் கட்டு 

வாயுவுட னீரிரத்தம் வாங்கி வைக்கு மல்லா 
லொதுக்கி நின்ற பலவாய்வு திசைவாய்வு கெட்டே யோடு 

முண்மை கை -1 புப் புளிமோர் பதார்த்தகங்க ளொழியே ! 


ரை 


( இதற்குமேல் இல்லை ) 


காலம் 


இல்லை 
குறிப்பு 

இதில் , ரச சுத்தி , கெந்தக சுத்தி , மனேசிலை சுத்தி , காந்த செந்தூரம் , அப்பிரக 
செந்தூரம் , அமிர்த சஞ்சீவி மாத்திரை , பஞ்ச வத்திராச பூபதி , சங்நியாங்குசம் , 
மேகநாதன் , சுர 

மாத்திரை , திசமூல கிசாயம் , காச சுவாசத்திற்குத் திசமூல நெய் 
முதலியன உள்ளன . 


மகா 


இது , எமது சுவடி எண் 301-5 / D - 539 அகத்தியர் ஆயிரத்தைந்நூறு போன்றது . 


இதன் பின்னர் , வைத்தியம் எழுதிய 6 ஏடுகள் உதிரியாக உள்ளன . 


17 - வது தொகுப்பு 


155 


வரிசை எண் : 2051 


சுவடி எண் : 


1055 


அகத்தியர் வைத்திய ரெத்தினச் சுருக்கம் 360 


நூலாசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 

ஏடுகளின் எண்ணிக்கை : 54 
( 1-57 , இடையில் 3 ஏடுகள் இல்லை ) 


சுவடியின் நிலைமை : மிகப் பழுது 


பக்கத்திற்கு 9-10 வரிகள் 


அளவு : 291 x 31 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 


2500 


முழுமை 


தொடக்கம் 


பூரணமாய் நிறைந்தகும்பப் பறைதாள் போற்றி 

புகலுகிறேன் வைத்தியரெத்தினச் சுருக்கந் தன்னை 
வாரணமா முகத்தோனைப் பணிந்து போற்றி 

வைத்தியந்தா னிந்த முன்னூத் தறுப துக்குள் 
காரணமாம் செந்தூரம் பற்பம் லேகியம் 

கருவான தயிலமொடு கிருதம் எண்ணை 
சூரணமாக் கிராணமொடு கலிக்க மாத்திரை 

சுழுகுகரு நாடிமுதல் சொன்னேன் பாரே ! 


_1 


முடிவு 


அரத்தைசதை குப்பை அமுக்கிரா கோட்ட 
தரத்தை மதுரமுட நாகணங் - குரத்தை 
அரவிந்த மொடுகுரும்பை அநக்கினொடு வெந்த யெண்ணை 
அப்பு விடும் வெப்பே , 

-360 


- 


சிவசண்முக மெய்ஞ்ஞான தேசிகன் திருவடி வாழ்க . 


காலம் 


1 


( 


இல்லை 
குறிப்பு 

இது , எமது சுவடி எண் 249 / D - 439 போன்றது 

இதில் , வாத ராட்சதன் , சுய மக்கினி , கபாட மாத்திரை , பூபதி மாத்திரை , 
சிந்தாமணி , கோரோசினை குளிகை , அர்த்தனாரி சுரம் , பாண்டு வகை , கண்டங்கத்திரி 
லேகியம் , முதலியன உள்ளன . 

இதன் பின்னர் ( வைத்தியம் ) கண்டாத்திரி லேகியம் எழுதிய ஏடொன்றுளது . 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 2052 


சுவடி எண் : 1056-2 


மச்சமுனி திருமந்திரம் - 800 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : 


மச்சமுனி 


ஏடுகளின் எண்ணிக்கை : 64 


சுவடியின் நிலைமை : மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 8-9 வரிகள் 


அளவு : 391X4 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 2000 


முழுமை 


தொடக்கம் 

ரத்தய்யா மலரடி 
நீதியில் 

றாமய மானது 
சோதியில் நாதந் துலங்குஞ் சுடரொளி 
சாதியில் நந்தி தன்பதங் காப்பே ! 


முடிவு 


துலங்கும் யெண்ணூறு சுடரொளி கண்டவன் 
களங்கம் கண்டு கற்பகத் தீபம்போல் 
விளங்கிய போகம் விரும்பி மனமது 
யிலங்கிய வாகி யேகாந்தம் முற்றுமே ! 


79 , 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , அப்பு உப்பு , வழலை உப்பு , சீனக்காரம் , ஆலாத்தி கற்பூரம் , வெங்காரம் 
சாரம் , துருசு , நூலீய்ந்தால்ச் சாபம் , துடுமார்க்கம் , லிங்கம் , சிங்கி , பூரம் , சாம்பிராணி 
நாகம் , வங்க ரசிதம் , வெள்ளி ரசிதம் , பெருங்காயம் , தொட்டிப் பாசாணம் , முதலியன 
ன்ளன . 
இது 

து மச்சமுனி சுவாமி திருமந்திரம் எண்ணூறு " என்று சுவடியில் தலைப்பிடப் 
பட்டுளது . 

இது எமது சுவடி எண் 325 | D 646 - மச்சமுனி 800 போன்றது . 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 


2053 


சுவடி எண் : 


1056 - b 


சுப்பிரமணியர் சூத்திரம் - 43 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : சுப்பிரமணியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 8-9 வரிகள் 


அளவு : 39X4 செண்டி மீட்டர் 


கி . எண்ணிக்கை: 400 


எழுத்து ! தமிழ் 
முழுமை 
முழு 


தொடக்கம் 


கெந்தகத்தின் கிண்ணம் 


சொல்லுரே னின்னமொரு வைத்தியந்தான் கேளு 

தொல்புவியில் தர்மநெறி நீதி யோர்க்கு 
மல்லுரேன் கெந்தகத்தின் கிண்ணந் தன்னை 

வாதுசொல்லி ரோகமெல்லாந் தீர்ப்ப தற்கு 
வெல்லுரே னிந்தவித்தை மேலாம் பாரு 

விருது பெற்ற சித்தருக்காம் மன்னர்க் காகுங் 
கல்லுமோ திரங்கெஞ்சம் யிதுவலுவோ மெத்தக் 

கண்மணியே புலஷ்த்தியனே கருதக் கேளே ! 


- 
1 


--- 


முடிவு 


நூலான குருநுாலின் விபரங் கொஞ்சம் 

னுகர்வதுண்டே பெருநுாலின் மார்க்கம் போலே 
பாலான தில்பிறந்த தயிர்மோர் நெய்தான் 

பரிவாகச் சொன்னதெல்லாஞ் சூத்தி ரந்தான் 
மேலான வித்தையடா யிந்த வித்தை 

விதியாளிக் கெய்துமல்லால் கற்போர்க் குண்டோ 
மாலான மதிகனடா முருகன் சொன்ன 

மகத்தான சூஷ்த்திரந்தான் முடிவு முற்றே ! 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இது , சுப்பிரமணியர் அகத்தியருக்கு உபதேசித்த மருந்து முறைகள் . இதில் , 
கெந்தகக் சிண்ணம் , ரசக் கிண்ணம , முதலியன உள்ளன, இதற்கு அடுத்து மருந்து 
முறை எழுதிய ஏடொன்றுளது . 


158 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2054 


சுவடி எண் : 1057 


அகத்தியர் பூரணகாவியம் - 1000 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 158 


சுவடியின் நிலைமை : மிகப் பழுதுற்ற நிலை 


பக்கத்திற்கு : 8-9 வரிகள் 


அளவு : 38 x 3 , செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 7000 


முழுமை 


தொடக்கம் 


ஒமென்ற மூலகண பதியே காப்பு 

( யுண்மையு ) ட நடுமனையி லுகந்து நின்று 
ஆமென்ற அமுர்தகலை யுள்க்கொண் டேதான் 

( அடங்கியந்த ம ) னோன்மணியி னருமையாலே 


முடிவு 


9g 


சிவசிவா வென்று போற்றாய் முற்றே ! 
சிவமதுவே ஆற்மாவாகும் முளங்கி நின்ற 
* * 

* * 
பக்தியுடன் 

ரிவாயிப் பதிவாய் முற்றே ! 
மூலகணபதி துணையுண்டாக வேணும் 


992 


......... 


காலம் 


லக்கினம் 


குரோதன வருஷம் தை மாதம் 16 - ஆம் தேதி பரணி நட்சத்திரம் மகர 
அஷ்டமி திதியில் 4 மணிக்கி ரங்கசாமி பிள்ளையவர்கள் ( அகத்தியர் பூரண ) காவியம் 
எழுதி நிறை வேறிற்று . 

முற்றும் 
எழுதினவர் ரங்கசாமிப் பிள்ளை அறியவும் , 


குறிப்பு 


இதில் மும்மணிவிபரம் . வாசிமார்க்கம் , அஷ்டசித்துயின விபரம் சிதம்பர சக்கரத்தின் 
வகை , சக்கர மாறலடைப்பு , அவையடக்கம் , அட்டாங்க யோக மார்க்கம் , தம்பன பூசை 
விபரம் , விபூதி முதலியன உள்ளன . 

இது எமது சுவடி எண் 361 / -D721 போன்றது . 


17- வது தொகுப்பு 


159 


வரிசை எண் : 2055 


சுவடி எண் : 1058-2 


அகத்தியர் வாக்கியம் - வைத்தியம் - 5 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 11 

( 23-33 ) 


சுவடியின் நிலைமை : மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 395 x 31 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி எண்ணிக்கை : 400 


முழுமை 


தொடக்கம் 


நாடியதோ ரகண்டபரி பூரணமாய் நின்ற 

னாதனொடு கிணேசன் முதல் கந்தன் காப்பு 
ஆடியதோர் சிவனாரு மென்னைப் பெற்ற 

ஆத்தாளும் நாவுதனில்க் குடிகொண் டேதான் 
பாடியதோர் வயித்தியமன் பதுந்தான் சொல்வேன் 

பண்பான புலஷ்த்தியனே யின்னூ லோடே 
தேடியதோர் பூரணசூஷ்த் திரத்தில் நன்றாய்த் 

தீட்சையொடு கருக்குருவுந் திடமி தாமே ! 


--- 


முடிவு 


கண்டாக்கால் வாதமெல்லாம் அடிக்கீழ் போற்றுங் 

கருவான சவுக்கார் மகிமை தன்னை 
விண்டாக்கால் நசித்திடுவாய் நுால்கு டாதே 

வேதாந்த ஞானியென்றா லீயார் பாரு 
தொண்டுசெய்து பதினாறு வருஷங் காத்தால் 

சோதித்துப் பின்பவர்க்கு யீய்வா யப்பா 
சண்டமாருதம்போலே வெளிய தாக 

சாற்றியதோர் வயித்தியம் அன்பதுந்தான் முற்றே ! 


- 50 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இது , எமது சுவடி எண் 121 - h / D.191 , எண் 3.hjD ,569 போன்றது . 


160 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2056 


சுவடி எண் : 1058 - b 


அகத்தியர் வாக்கியம் - நவசித்தர் குழம்பு 


நூலாசிரியர் : அகத்தியர் 
சுவடியின் நிலைமை : மிகப் பழுது 
அளவு : 39x31 செண்டி மீட்டர் 
கி . எண்ணிக்கை : 350 
தொடக்கம் 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை 9 ( 34 --- 42 ) 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


குறை 


காசினியில் மானிடர்க்குப் பிணிகள் நீங்கக் 

கருத்துடைய அகஷ்த்தியனார் பாடல் தன்னை 
வேசினிய நவசித்தர் குளம்பு தன்னை 

வேதாந்தம் பாடிவிட்டேன் சித்தி யாக 
ஆசினிய சித்தாந்த மடக்கிப் போட்டேன் 

அறியார்கள் சுத்திசெய்து ஆட மாட்டார் 
பேசினிய சாபங்கள் நிவிர்த்தி செய்து 

முன்யொடுப்பர் தாம்பூல மாதி யென்றே 


! 


முடிவு 


கேளப்பா செந்தூரம் பணவிடையி லின்னங் 

கெடியாக யெருக்கலையின் பழுப்பதனை வாட்டி 
நாளப்பா வொருசேரை தண்ணீ ருண்ண 

நலமாக ..........மோருஞ்சோ றுண்ணு 
கேளப்பா வொன்று மில்லை ஒண்ணைவிட் டொடுநாள் 

கொண்டிடவே விசபாகங் காமாலை சோகை 
நீளப்பா சுரமோடு பயித்திய பாண்டு 

நீர்க்கோர்வை அ ( ளு ) வையொடு சுரமும் போமே 


- 53 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இக் குழம்பு செய்முறை, தீரும் வியாதிகள் முதலியன இதில் கூறப்பட்டுள்ளன . 


17- வது தொகுப்பு 


161 


வரிசை எண் : 2057 


சுவடி எண் : 1059 


ஊழிக்காத்து விபரம் முதலியன 


பொருள் : மருத்துவம் 


நுாலாசிரியர் : அறியக்கூடவில்லை 


ஏடுகளின் எண்ணிக்கை : 


16 + 2 


சுவடியின் நிலைமை : 


மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 8-10 வரிகள் 


எழுத்து : தமிழ் 


அளவு : 39x31 செண்டி மீட்டர் 
கி . எண்ணிக்கை : 700 
தொடக்கம் 


குறை 


அண்டரண்ட மாகி நின்ற அருளே காப்பு 

ஆனந்த மாகி நின்ற அம்மை காப்பு 
குண்டமெனும் 

காப்பு 
குருவான பராபரத்தின் குணமே காப்பு 
மண்டலங்கள் மூன்று மொன்றாய் நிறைந்து நின்ற 

மகத்தான ரவிமதியின் சுடரே காப்பு 
சண்டமெனும் மாருதம்போல் ஊளி தன்னைச் 

சாற்றக்கேள் சாமளையின் பாதங் காப்பே ! 


முடிவு 


ஒட்டியது சாமந்தீ யோயம் இருபத்து நாலும் 

ஓயாக கலப்பா லுரவாட்டு பற்பத்தைக் 
காயான தாரங் கவச மிடு 

( இதற்கு மேல் இல்லை ) 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , ஊழிக்காத்து விபரம் , லாட சூஷ்த்திரம் , ஆசிவரியம் தாது 

தாது வர்த்தனை 
யுண்டாக , ரச சுத்தி முதலியன உள்ளன . 
இதன் பின்னர் 60 , 61 ஆகிய இரண்டு ஏடுகள் வேறாக உள்ளன . 

வைத்தியச் 
செய்யுட்கள் 157 முதல் 180 வரை உள்ளன . 


1 


162 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2058 


சுவடி எண் : 1060 


வைத்தியத் திரட்டு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : 


பலர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 38 


சுவடியின் நிலைமை : மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 9-10 வரிகள் 


அளவு : 221x 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 


800 


குறை 


தொடக்கம் 


........ க்குள்ளே இந்தச் சாதிக்காயை வைத்து 
இலவங்கம் , சாதிப்பத்திரி நற்ச் சீரகம் 
இவை மூன்றுங் கூட வைத்து ஒரு 
சீலையில்க் கட்டிச் சாணாங்கத்துக் குள்ளே 
வைத்து ஒருவிராட்டி கீழும் மேலும் 
குக்குட பிடம் வைக்கவும் . 


முடிவு 


துருசு வெள்ளைப் பாசாணம் 

துய்ய கல்லுச் சுட்டபொடி 
யெரிய மெத் ... முடப் பூலாவிச் 

சாரந் தன்னில் பணிசெய்து 
சரியத் தழலி னொவ்வொன்று 

நெய்யி ..... 


--18 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , ஊதுகாமாலைக்கு , குன்மத்துக்கு , வயறு கழிய , முதிர் காச்சலுக்கு குடி 
மருந்து , பில்லி சூனியத்துக்கு , வில் தெரிக்க , உள் மூலம் பிற மூலத்துக்கு மருந்து , 
நீரழிவுக்கு , வலிப்புக்கும் பெரும்பாட்டுக்கும் , மசநாய் கடித்தால் முதலியன உள்ளன . 


ஏட்டெண்கள் தொடர்ச்சியாக இல்லை 


17 - வது தொகுப்பு 


163 


வரிசை எண் : 


2059 


சுவடி எண் : 1061 -a 


அகத்தியர் கற்ம சூத்திரம் - 300 


நூலாசிரியர் : அகத்தியர் 
சுவடியின் நிலைமை : மிகப் பழுது 
அளவு : 45X4 செண்டி மீட்டர் 
கி . எண்ணிக்கை : 

2000 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 37 
பக்கத்திற்கு : 9-10 வரிகள் 
எழுத்து : தமிழ் 
முழுமை : 


தொடக்கம் 


பூரணமா மூலமுத லாறா தாரம் 

புரியஷ்ட்ட திசை வாயும் நாடி மூன்று 
காரணமா யிடைபின்னாயி சுளினை யாக 

கலந்து நின்ற வாதபித்த சிலேற்பன மாகிக் 


முடிவு 


..... 


......... 


தெரிஷணமாங் கண்களிலே வருவ தேது 

தீர்க்காயு 
கறிசணமா யின்னூலின் கற்ம்மம் கற்ம்மம் 

கட்டான மருந்துவகை கைக்குள் முற்றே ! 


- 302 


அகத்தியர் அருளிச் செய்த கற்ம சூத்திரம் 

முற்றும் 
தட்சிணாமூர்த்தி பாதமே துணை 


காலம் 


பவ வருஷம் தை மாதம் 7 - ந் தேதி சுப்பிராய முதலியாருக்கு முக்கண்டை ஆசாரி 
அகத்தியர் கற்ம சூத்திரம் முன்னூறும் எழுதிக் குடுத்த யுபயம் 

தெட்சணாமூர்த்தி துணை 


குறிப்பு 


இது எமது சுவடி எண் 8 / D - 9 போன்றது . பாடவேறுபாடுகள் காணப்படுகின்றன . 


164 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2060 


சுவடி எண் : 1061-6 


கைலாசச் சட்டை முனியார் நிகண்டு - 1200 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 38 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் 


நுாலாசிரியர் : சட்டை முனியார் 
சுவடியின் நிலைமை : மிகப் பழுது 
அளவு : 45x 4 செண்டி மீட்டர் 
கி . எண்ணிக்கை : 1500 


எழுத்து : தமிழ் 


குறை 


தொடக்கம் 


ஆதியந்த மில்லாத பூரணத்தை நோக்கி 

யடுத்து நின்ற உன்மனைத்தாய் பதத்தைப் போற்றி 
பாதியந்த மாக நின்ற உமையாள் சொல்ல 

பாங்கான சின்மயத்தின் கருணை யாலே . 


முடிவு 


மாத்திடக் கல்வத்தில் வழமாய் ......... யே 
கெந்தகம் .......... ப்பய 

னானூறு ...... கிய 
தாழகம் மாட்டுப் பலம் நாலு தறுக்கு 
மனோசிலைத் தானே அரைப்பல ..........ப்பிக்கே , 


101 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இது எமது சுவடி எண் 318 - b / D.594 போன்றது . பாடபேதங்கள் உள்ளன . 


17 - வது தொகுப்பு 


165 


வரிசை எண் : 2061 


சுவடி எண் : 1062.3 


ரோமரிஷி - 16 


பொருள் : மருத்துவம் 


நுாலாசிரியர் : ரோமரிஷி 


ஏடுகளின் எண்ணிக்கை : 4 


சுவடியின் நிலைமை : மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


அளவு : 23 , x 21 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி , எண்ணிக்கை : 100 


குறை ( தொடக்கம் இல்லை ) 


தொடக்கம் 


...... 


........... ப் பலவகை நுால் கற்றுக் கொண்டு 

திரிவாரய்யா 
சாட்டையில்லாப் பம்பரங்கொண் டாட்டலாமோ 

தண்ணியென்று எண்ணெயுண்டால் தாகம் போமோ 


...... 8 


முடிவு 


வேகாதோ யேன்யென்னாத் தொந்தத் தாலே 

வெண்ங்கிளிஞ்சி கெற்பநிறம் விட்டோர்க் கெல்லாம் 
போகாதோ குருமுடிக்கும் பாகம் எல்லாம் 
பூட்டறிந்து பார்த்தவர்க்குப் பொருள்தான் முற்றே ! 


-16 


ரோமரிசி பதினாறு 


முற்றும் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இது எமது சுவடி எண் 145 / D 234 - ன் வேறாயது போலும் . ஆனால் சுவடி எண் 
644 / D1267 ரோமரிஷி சுருக்கம் - 16 போன்றது . 


166 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2062 


சுவடி எண் : 


1062 - b 


கமலமுனி ஞானம் 


- 


16 


நூலாசிரியர் : கமலமுனி 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 7 ( 8-14 ) 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


சுவடியின் நிலைமை : மிகப் பழுது 
அளவு : 23 } x 2 , செண்டி மீட்டர் 
கி . எண்ணிக்கை : 150 


எழுத்து : தமிழ் 


முழுமை 


தொடக்கம் 


மூலமுத லாகி நின்ற ஆயி பாதம் 

முச்சுடராய் நின்றதொரு சோதி பாதம் 
தலமதில் தென்மலைவாழ் ஆசான் பாதம் 

தவிராமல் போற்றியிந்த நூலைச் சொல்வேன் 
கோலமணி பூரகமே சேர்ந்து வாழுங் 

குறித்து நின்ற சித்தர்பாதம் போற்றி 
மாலவனும் தேவர்களும் காணொண் ணாத 

மவுனமென்ற பூரணமே காப்ப தாமே ! 


--- 


1 


முடிவு 


நோக்கையிலே ஆவின்பால் நித்தம் கொள்ளு 

நுண்ணிமைய அரைவீட்டில் யிருந்து பண்ணு 
தேக்கயிலே பவரணையும் பஞ்ச மீயும் 

தெளிவான சிராவணமும் தீட்சை கொள்ளு 
பார்க்கையிலே பஞ்சுப்பொதி தீய்ப்பட் டாப்போல் 

மற்றுமட மணாக்கா பலித மாகும் 
பார்க்கையிலே கமலமுனி சுருக்கு ஞானம் 
பண்பாகப் பதினஞ்சும் பாடி முற்றே ! 
கமலமுனி ஞானச் சுருக்கம் 

முற்றும் 
சிவமயம் 


15 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் , தலைப்பு . கமலமுனி ஞானம் - 16 என்றுளது . ஆனால் செய்யுட்கள் 
பதினைந்தே உள்ளன . பாடலிலும் பதினைந்து முற்றும் என்றுளது . 


17 - வது தொகுப்பு 


167 


வரிசை எண் 


. 


2063 


சுவடி எண் : 1062 -c 


குரு போத விளக்கம் 


பொருள் ! தத்துவம் 


நூலாசிரியர் : 


அறியக்கூட வில்லை 


ஏடுகளின் எண்ணிக்கை : 4 ( 15-18 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


அளவு : 231 x 21 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 50 


முழுமை 


தொடக்கம் 


குருபாத மானது கொண்டனை சிரசின்மேல் 
யிருபத மாக யிருப்பது காரணம் 
ஒருபாத மற்றி வுருபத முற்றி 
வருமூல மகிமதி யோடி ரவியே ! 

- 1 


முடிவு 


தந்தை பெண்டு பிள்ளை தாரம் சகோதரமும் 
விந்து முதற் பொய்யாகி வீணரே 

விந்து 
அரன்சரத வாகி அரனடியைப் போற்றி 
உறங்கி உறங்கா திரு 


- 


வான்மணியைத் தேவர் வனத்திலே அய்வேடர் 
ஞானமணி யைத்திருடு நல்கினார் ஞானம் 
பெருபாலன் செல்வப் பேரொளியை நோக்கி 
உறங்கி உறங்கா திரு 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் , ஞானம் பற்றிய குறிப்புகள் செய்யுட்களாகக் கூறப்பட்டுள்ளன . இதில் 
15 பாடல்கள் இருக்கின்றன . 


தமிழ்ச் சுவடிகளின் 


168 


வரிசை எண் : 2064 


சுவடி எண் : 1062 - d 


சட்டை முனி ஞானம் 


பொருள் : தத்துவம் 


நூலாசிரியர் : சட்டைமுனியார் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 1 ( 19 ) 


சுவடியின் நிலைமை : 


மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 5 வரிகள் 


அளவு : 231 x 21 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 15 


குறை 


தொடக்கம் 


அகலாத அரியமண் டத்தைக் கேளு 

அகாரமுடன் உகாரத்தை அணைத்துக் கொண்டு 
பகலான உதயமதில் மவுனந் தன்னில் 

பருவமுடன் கும்பகத்தைப் பணிந்தா யானால் 
செகமுழுது மாடிவரும் சூரி யன்தான் 


முடிவு 


பத்தலாய் விடாதபடி நின்ற னல் ......... 

மூலவன்னி யகன்று போகும் 
அத்துக்கு அசதியெல்லாம் அகன்று போகும் 

அறுசுவையின் விபரமெல்லாம் அகன்று போமே -2 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் இரண்டு பாடல்களே உள்ளன . 
இல்லை . 


பிழைகள் மலிந்துள்ளன . 


தொடர்ச்சி 


17- வது தொகுப்பு 


169 


வரிசை எண் : 2065 


சுவடி எண் : 1062 - e 


தெட்சிணாமூர்த்தி ஞானம் - 3 


பொருள் : தத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 2 ( 20-21 ) 


நுாலாசிரியர் : தெட்சிணாமூர்த்தி 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 5-6 வரிகள் 


அளவு : 231x21 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி , எண்ணிக்கை : 30 


முழுமை 


தொடக்கம் 


சித் ............ ( சூனியமாய்ச் ) சிகார மாகித் 

தேவியுட அட்சரமே ஆஊ வாகி 
முத்தான ரீங்காரங் கிலியு மாகி 

மூன்றெழுத்தே வாலையதாய் முடிவ தாகி 


முடிவு 


அற்பனமா யதுதன்னை மனத்து ளேற்று 

அப்பனே மேல்வாசல் திறந்து போகும் 
நற்பதுனாள் மானத்தாற் பூசை பண்ணு 

நலமான சிவசித்தர் ஞானம் முற்றே ! -3 
அகத்தியீசுரர் ஞான மூணு 


முற்றும் 
சிவமயம் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் , சத்தியின் பீஜாட்சரங்கள் , பூசை முதலியன கூறப்பட்டுள்ளன . பிழைகள் 
மலிந்து கிடக்கின்றன . 


170 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2066 


சுவடி எண் : 1062 - f 


கெவுன ரசமணி - 14 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அறியக் - கூடவில்லை 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 
அளவு : 231021 செண்டி மீட்டர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 6 

( 21-27 ) 
பக்கத்திற்கு : 6 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 100 


முழுமை 


தொடக்கம் 


ஆதியந்த மில்லாத சின்மயத்தின் பாதம் 

அகண்டபரி பூரணமாம் ஆத்தாள் பாதம் 
சோதிர மாகி நின்ற கிணேசன் பாதம் 

சொல் தனக்கு மெட்டாத சூட்சா சூட்சம் 


முடிவு 


கண்டு கைமுறையாய்ச் சொல்லி ......... 
ரசமணியின் மார்க்கத் தானுமே ..... 

......... 
மார்க்கம் சேர்க்கவே யிம்முறையை ......... 

பதினாலில்க் கடாட்ச முற்றே ! 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


தில் ரசமணி செய்முறை , பலன் முதலியன உள்ளன , 


17 - வது தொகுப்பு 


171 


உரிசை எண் : 2067 


சுவடி எண் : 1063-3 


அகத்தியர் சித்திராரூட நொண்டிச் சிந்து 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 75 
( 57-62,65 ஆகிய ஏடுகள் இல்லை ) 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


சுவடியின் நிலைமை : நல்ல நிலை 


அளவு : 17x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 1000 


குறை 


தொடக்கம் 


அத்திமா முகவன் சோதி 

அடியிணைக் கமலம் போற்றி 
சித்திரா ரூடந் தன்னில் 

செப்பிய பொருளை யெல்லாம் 


முடிவு 


முடி 


திருமகள் விளக்கம் பெற்றுப் பதினாறு 

செல்வனையும் பெற்று முத்தி சேர்வதாமே 
அரிமகன் கணபதியும் அவர்க்குப் பின் 

ஆனந்தமான சரசுவதி வேலோன் 


- 


291 


முகில்வண்ணம் கிருபையினால் யெல்லோரும் 
முகியாமல் வாழ்ந்திடக் கிருபை செய்வார் , 

முற்றிற்று 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இது எமது சுவடி எண் 301 - b : D 533 போன்றது . 


172 


தமிழ்ச் சுவடிகள் ன் : 


வரிசை எண் : 


2068 : 


சுவடி எண் : 


1063-5 


அகத்தியர் சத்தியாரூடம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை: 51+ 6 


சுவடியின் நிலைமை : நல்ல நிலை 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 1713 செண்டி மீட்டர் 


எழுத்து தமிழ் 


கி . எண்ணிக்கை: 1000 


முழுமை 


தொடக்கம் 


வெத்திமா தவத்தோன் கும்பம் 

மெய் முனி தவத்தைப் போற்றி 
சத்தியா ரூடத்தி லுள்ள 

தரும் பொருள் தன்னைத் தேர்ந்து 
வெத்தியாய் விருத்தம் நூறும் 

மொழிவதற் கென்றும் நல்ல 
அத்திமா முகத்தோன் மிக்க 

அடியினை யகத்தில் வைப்போம் ! 


முடிவு 


தானான யென்குருவே யெனக்குச் சொன்னார் 

தாரணியில் பலவிசத்தால் சாகா மல்த்தான் 
வாகாகப் பண்டிதர்க்கு உரைத்தே னின்னூல் 

மைந்தனே பக்தியுட னினவாய் செய்து 
கோணாமல் விடங்களெல்லாம் தீர்த்து நின்றாய் 

குவலயத்தி லின்பதா யாரு மெச்ச 
தேனான சித்தனென்று பேரும் பெற்று 
செயங்கொண்டு யிருப்பதற்கு நிசஞ்சொன் னேனே ! 
சத்தியாரூடம் 103 பாடல்கள் யெழுதி முடிந்தது . 


- 103 


காலம் 


யெழுதினது இராசப்ப உபாத்தியாயர் குமாரன் ஜம்புலிங்கம் பிள்ளை . 

முற்றிற்று . 
குறிப்பு 

இதில் , செத்த பிணம் யெழும்பும் குளிகை , எலிகடிக்கு , வண்டுகடிக்கு , பாம்பு 
வித்தை முதலியன உள்ளன . 

இதில் , புள்ளியிட்ட எழுத்துக்கள் காணப்படுகின்றன . நெடிலுக்கு இரட்டைக் 
கொம்புகளும் காணப்படுகின்றன . 

இதன் பின்னர் வைத்தியம் எழுதிய ஆறு ஏடுகள் உள்ளன . 


17- வது தொகுப்பு 


173 


வரிசை எண் : 2069 


சுவடி எண் : 106+ 


இராமதேவர் 


ஆயிரம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : இராமதேவர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 191 


சுவடியின் நிலைமை : மிகப் மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 8-9 வரிகள் 


அளவு : 29x3 , செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


எண்ணிக்கை : 6000 


குறை 


தொடக்கம் 


அண்டமெனுங் கேசரியாள் பாதங் காப்பு 

அருள் பெருகும் பூரணத்தி னறிவே காப்பு 
குண்டமெனுங் குண்டலியாள் குறியே காப்பு 

குறியான பராபரத்தின் குண்மே காப்பு 
மண்டலங்கள் மூன்று மொன்றாய் நிறைந்து நின்ற 

மகத்தான ரவி மதியின் சுடரே காப்பு 
பிண்டமெனும் பொருளான அண்ட ரண்டம் 

பேரண்டம் நிறைந்தகண பதியே காப்பு 


முடிவு 


அதனமுள்ள மாத்ததிக மென்ன சொல்வேன் 

அரகரா பரஞ்சோதி அதிக சோதி 
மதனமுள்ள மவுனமடா மகத்தா மார்க்கம் 

மக்களே நவலோகந் தன்னில் பூசே ! 


- 978 


பூசி நன்றாய் யெருவடுக்கிப் புடத்தைப் போடு 

பூணமாய்ப் பளுக்குமடா 


....... 


.... 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் , வழலை முறை , வழலைச் சுண்ணம் , வெடியுப்புச் சுன்னம் , கற்பூரச் 
சுன்னம் , துருசுச் சுன்னம் . சவுக்காரம் , பிண்டம் , ஐங்காயத் தயிலம் , பூரண மெழுகு , 
செயநீர் , அஞ்சனத் தைலம் , மாரணத் தைலம் , 

மாரணத் தைலம் , அஷ்டமாசித்து தயிலம் , முதலியன 
உள்ளன . 

இது எமது சுவடி எண் 468 / D 1043 போன்றது . 


174 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 207 


சுவடி 

எண் 


: 


1065 - a 


தெட்சிணாமூர்த்தி செகசாலம் ஏழு காண்டம் 

1200 முதற்காண்டம் 


. 


--- 


பொருள் : மருத்துவம் 
நூலாசிரியர் : தெட்சிணாமூர்த்தி 

ஏடுகளின் எண்ணிக்கை : 33 : 
சுவடியின் நிலைமை : மிகப் பழுது ! 

பக்கத்திற்கு : 7-9வரிகள் 
அளவு : 27 x 3 செண்டி மீட்டர் 

எழுத்து : தமிழ் 
கி . எண்ணிக்கை : 1000 

முழுமை 
தொடக்கம் 

அஞ்செழுத் துஞ்சுமுக மானபிரா னம்பலத்தில் 
நெஞ்சழுத்தி னூடே நிருத்தவே - அஞ்செழுத்து, 
மீறெழுத்து மூவெழுத்து மிசைந்த சுளியூடே 
ஓரெழுத்தாங் கிணேசனரு ளோங்கும் 

முதற் காண்டம் 
பூரணத்தைப் பத்தியிரு பதியி லொன்றில்ப் 
புகழான மூவரையு மூவகையில் கண்டு 
* * 

* * 
சீரணித்துப் போகாம லாயிரத்திருநூறு மார்க்கம் 

செப்புகிறே னதிகொண்டு தெளிந்து காணே ! 
சீரொரு சால வித்தை 

சிவன்குரு வருளிச் செய்த 

* * * * 
யாரொரு வரையா னாலு 

மதத்தினி லடக்கி வைப்பாம் 
முடிவு 

தீற்கமுதற் காண்டத் தெரிந்தபல மொழியாய் 
மூற்கமெனச் சொன்ன முறையெல்லாம் 

பாற்றவே 
சித்தருக்கு மீனனுரை செப்பியதா லேயிருநூற் 
முத்திக்கொரு மூதுரை முத்தும் 

முற்றும் 
முன்னுதாக பாட்டு 5 - ம் மிதுனுட முற்றும் 

200 
முத்து பண்டிதர் 
காலம் 

இல்லை 
குறிப்பு 

இதில் , பிண்டத் தயிலம் , முதலியன உள்ளன . பின்னர் தலைப்புகள் இல்லை " 
நடுப்பகுதி மிக அதிகமாக சிதைந்துள்ளது 


195 


17 - வது தொகுப்பு 


175 


வரிசை எண் : 2071 


சுவடி எண் : 1065 - b 


தெட்சிணாமூர்த்தி சாலத்திரட்டு 

2 - ஆம் காண்டம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : தெட்சிணாமூர்த்தி 


ஏடுகளின் எண்ணிக்கை : 21. 


சுவடியின் நிலைமை : மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7-10 வரிகள் 


அளவு : 27 X 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 1000 


முழுமை 


தொடக்கம் 


முத்திரு காண்டத்தே குறியைப் பாட 

முதற்கருவி லொருகருவைக் கட்டிக் கொண்டு 
பத்திகொடு சூரிய கிராணம் பார்த்துப் 

பருஞ்செடியா மருதூணி காப்புக் கட்டி 
கத்தி கொண்டு துண்டுதுண் டாக வெட்டி 

கண்டகண்ட மாயுலத்திப் பாண்டத் திட்டுக் 
குத்திகொடு துவாரமிட்டு மூட்டம் போட்டுக் 

குளித்தயில் மிரக்கியிடு கூறக் கேளே ! 


முடிவு 


ஊட்டயிலே பத்தியமுங் குளறு நாக்கும் 

உண்டான சகலபினி உள்ள தெல்லாம் 
ஓட்டமுட னோடிவிடும் வியாதி தீரும் 

உன்னுடைய உடன்படிக்கை முடிப்பு வாங்கு 
பாட்டொன்று நிலையாதே குளறு வான 

பண்டிதனே பணம் பிடுங்கும் பசியாதென்றும் 
காட்டயிலே நீயாரு வயித்தி யற்குங் 

கைகண்ட வித்தையடா காண்ட முற்றே ! 
காண்டம் 2 - க்கு பாட்டு 400 
ரண்டாங் காண்டம் முற்றும் 
திரவியப் பிள்ளை கையெழுத்து 


- 200 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் , பிரிவு , பயித்தியங் கொள்ள , வாள்கி ............. ண்டக .............க்குவி ... 
வித்தை முதலியன உள்ளன . 


W6 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2072 


சுவடி எண் : 1065 - C 


தெட்சிணாமூர்த்தி சாலத்திரட்டு 

3.ஆம் காண்டம் 


நூலாசிரியர் : தெட்சிணாமூர்த்தி 
சுவடியின் நிலைமை : மிகப் பழுது 
அளவு : 27x3 செண்டி மீட்டர் 
கி . எண்ணிக்கை : 1000 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 38 
பக்கத்திற்கு : 7--9 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


முழுமை 


தொடக்கம் 

காண்டமடா முன்சொன்ன இந்திர சாலம் 

கைவல்லிய மாகவுந்தான் கருவைக் கேளு 
பாண்டமடா மனமிருந்த நவ்வாய்ப் பாண்டம் 

பாளாக ஒடையுமுன்னே வசியஞ் செய்யத் 
தூண்டுகிறே னிதற்குமுன்னே முனியள் சொன்ன 

சோதகத்தை வசியமென்று சூடா தே நீ 
வேண்டிடுவாய்க் காந்தமது ஊசி வைக்க 

வெடுக்கெனவும் பிடித்ததிலே விராக னொன்றே ! - 1 
முடிவு 

செவ்வாகுங் கூடுவிட்டுக் கூடு பாய 

திரிலோகத் தார்வணங்கக் கயிலை செங்கி 
வவ்வலாய்ப் பார்த்திருக்க வாமாஞ் செய்ய 

மைந்தர் முதல்க் கிழவர்வடி வாயி ருக்க 
யிவ்வாகுஞ் சாலவித்தைக் கிணங்கு னாகுட்ச 

முரைக்கிறேன் புலத்தியனே உத்துக் கேளு 
கவ்வாத மனங்கலங்கி உலகத் தோர்கள் 
களியுமுன்னே யிவைசெய்யக் கருவைக் கேளே - 202 

மூன்றாங் காண்ட முற்றும் 
தெட்சிணாமூர்த்தி நாயனார் துணைசெய்ய வேண்டியது , 

முற்றும் 
யிது எழுதினது திரவியம் பிள்ளை 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் , இடுகரு மாற்ற , அட்டம் எண்ணெய் விபரம் , எண்ணெய்க்குத்தீரும் வியாதி , 
தேவாங்கு வாடை , சொர்ணமான் வாடை முதலியன உள்ளன . 


. 


17 - வது தொகுப்பு 


177 


வரிசை 


( ண் : 2073 


சுவடி எண் : 1065 - d 


தெட்சிணாமூர்த்தி இந்திரசால நிகண்டு 

4 - ஆம் காண்டம் 


பொருள் : ஜாலம் 


நுாலாசிரியர் : தெட்சிணாமூர்த்தி 


ஏடுகளின் எண்ணிக்கை : 22 


சுவடியின் நிலைமை : மிகப் பழுது 

பக்கத்திற்கு : 7- வரிகள் 
அளவு : 27x3 செண்டி மீட்டர் 

எழுத்து : தமிழ் 
எண்ணிக்கை : 1000 

முழுமை 
தொடக்கம் 

காப்பு 
ஏத்த சால நிகண்டிரு நூறையுஞ் 
சாத்த மூல ரகத்தியர் தாமுமே 
பூத்த தாரணி பூபதி நாதமே 
காத்த வேழமுகன் கணபதி காப்பதே ! 

திருமந்திரம் 
கோப்புக்கு விந்து வட்டக் கருவளி 
மூப்புக்குத் தீயை முன்னே வரைந்திடு 
கோப்புக்கு வுன்னலா கூட்டை யளிப்பது 
ஆப்பிது போனா லாடாது தேரே ! 

-1 
முடிவு 

பாரினி ... மவு முறைப்படி பார்த்துத் 
தேருநீ பாவஞ் செய்யவும் வேண்டா 
மாறிநீ பாரு அறுபத்து னாலும் 
நேரிரு நூறு நிகண்டிது முற்றே ! 

--200 
யிந்திர சால நிகண்டு முற்றும் 
காலம் 

இல்லை 
குறிப்பு 

இதில் , திருமந்திரம் , கண் கெடுக்க , சாதம் வேகாமல் , அஞ்சனம் , வாடை 
திலதம் , பஞ்சாச்சரம் , ஆட்டு விலங்கு முறிய , மயக்க , நாவடக்கம் , சூடு யெழும்பாமல் . 
ஆடுமாடு யெழும்பாமல் , மாரணம் , பாக்குக் கொடுக்க , தகடு , ஓம வகை , பாவைக் கரு . 
கொடுமைத் தொழில் , தயில மெழுகு , வழலை யருமை , சல்லிய மூலி , தெரி சிங்கி , 
முதலியன உள்ளன . 

இதில் , 5 - வது மற்றும் 6 -வது காண்டங்கள் இல்லை . 


12 


178 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2074 


சுவடி எண் : 1065 - e 


தெட்சிணாமூர்த்தி பரிபாஷை 

7 - ஆம் காண் ம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : தெட்சிணாமூர்த்தி 


ஏடுகளின் எண்ணிக்கை : 


11 


சுவடியின் நிலைமை : மிகப் பழுது 

பக்கத்திற்கு : 7-9 வரிகள் 
அளவு : 27 x 3 செண்டி மீட்டர் 

எழுத்து : தமிழ் 
கி எண்ணிக்கை : 500 

முழுமை 
தொடக்கம் 

பூரணி புவனந் தன்னில் 

பொதிகையில் வந்து நாளும் 
சீரணி முருக னந்தி 

சிவனுமை யருளும் போதுத் 
தாரணி வினோத வித்தை 

சாலத்தின் கருக்கள் சொன்னே 
னாரணி யேழாங் காண்டம் 

ஆனைமா முகத்தன் காப்பு 
முடிவு 

பேரென்ன ஆதி ரைநாள் 

பிறக்கரு மிதுவே நன்மைக் கெல்லாந் 
தூரென்ன . தலைப்பு மாகுஞ் 

சொன்னமாத் திரத்துக் கெல்லாம் 
பேரென்ன : 1 ................ வறு 

விடத்தலை யுருவே மூலம் 
பாரென்ன யேழாங் காண்டம் 
படித்திடு, மவுன முத்தே ! 

-101 
முற்றும் 
ஆக காண்டம் 7 - க்கு 1200 

தெட்சிணாமூர்த்தி துணை செய்ய வேண்டியது 
காலம் 

யுவ வருஷம் வையாசி மாதம் , 2 - ந் தேதி எழுதி முடிந்தது . 

முற்றும் . குருபாதந் துணையாக வேண்டியது . 
குறிப்பு 

இதில் , சிட்டுக்குருவி என்ற ஒரு தலைப்பு மட்டும் உள்ளது . குண்டலி நீக்கம் , 
பூவையர்க்கும் மகவுக்கும் முதலியன காணப்படுகின்றன . 

இதற்கு முன் காண்டங்கள் 5 - ம் , 6 - ம் இல்லை . 


17 - வது தொகுப்பு 


179 


வரிசை எண் : 


2075 


சுவடி எண் : 1066 - a 


அகத்தியர் மாந்திரீகம் - 50 


பொருள் : மாந்திரீகம் 


நுாலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 11 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 8-9 வரிகள் 


அளவு : 273X3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 300 


முழுமை 


தொடக்கம் 


பத்தியுடன் பார்பதியைப் போற்றி செய்து 

பருவாகக் குருமுனிதான் பாரி லோற்குச் 
சத்தியமாய் முறைப்பாடு யேவல் பில்லி 

சாத்தினோந் தெய்வகுத்தஞ் சரிதை துன்ப 
முத்தியுடன் குணங்குறிகள் நீங்கும் நேர்மை 

முறையுடனே சொல்லென்று முனிந்து கேட்க 
வஷ்த்து வென்ற உமையவன்தான் மன மகிழ்ந்து 

வண்மையுடன் வையகத்தில் வகைசொன் னானே ! 


முடிவு 


கரையான ஆதரணத்துக் கிதுவே யாதி 

கண்ட கண்ட மந்திரத்தைக் கருத வேண்டாம் 
பரையான உமையவளைப் பணிந்து போற்றி 

பார்தனிலே யித்தொழிலை யாடிப் பாடி 
வரை ( யானகுகை ) க் குளிருப்போர் உனக்கு யீடோ 

மாந்திரீக குகைக்கடுமை மகிழ்வா ரப்பா 
உரையான அன்பதுடன் முறைதப் பாமல் 
உலகத்தோர் துயர் நீக்கி உகந்து பாரே ! 
அகத்தியர் அன்பது 

முற்றும் 


50 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , பிசாசு விலக , அனுமார் சக்கரம் , ஏவல் , பறவை மை , கெருடதோஷம் 
முதலியன உள்ளன . இதில் நடுப்பகுதி மிகமிகச் சிதிலமாக உள்ளது . 


180 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2076 


சுவடி எண் : 1066-6 


அகத்தியர் மாந்திரீகம் 


10 


பொருள் : மாந்திரீகம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 2 


சுவடிய 

யின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 8-9 வரிகள் 


அளவு : 271x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 75 


முழுமை 


தொடக்கம் 


ஆதியாம் பராபரனைப் போற்றி செய்து 

அம்மையவ ளுலகத்தோர் பிழைக்க வேண்டி 
நீதியா மாந்திரீகஞ் சக்க ரங்கள் மூலி 

நிசமாக வொரையென்று அரனைக் கேழ்க்கச் 
சோதியா முமையவளே நீகே ளென்று 

சொல்லுகிறேன் பஞ்சாரத்தின் சுரூபந் தன்னை 
வாதியாய்ப் பெரியோர்க்குப் புத்தி யுள்ள 

மன்னவர்க்கு மிதுவாகும் வகையைக் கேளே ! 


--- 


1 


முடிவு 


நீறாகு மஞ்சனத்தி லகப்ப டாது 

நிலையான கர்மவித்தை மறந்திடாதே 


வஞ்சினைக்குங் களவுக்கும் பேரி டாதே 
தேறான கோடிவித்தை யாடிப் பாரு 
செப்சனே எதுக்குளச் சிறப்பு முற்றே ! 

தெட்சிணாமூர்த்தி துணை 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


* இதில் , மாந்திரீகம் , வைத்தியம் ஆகியவை கூறப்பட்டுள்ளன் . 


17- வது தொகுப்பு 


181 


வரிசை எண் : 2017 


சுவடி எண் : 


1067 


அகத்தியர் கர்ம காண்டம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 98 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 6-8 வரிகள் 


அளவு : 27 x 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 2000 


முழுமை 


தொடக்கம் 


பூரணமாம் மும்மூலப் பொறியிற் சூடாம் 

புகையெழுப்பி றேகமதாய்ச் சிரசில் சூடாய்க் 
காரணமாய் நீரெறக்கும் பீனிசம்போ லாகும் 

கனலெழுந்த வாயுவதாய்க் கபால மெல்லாம் 


முடிவு 


பத்தியாய்ப் பிழைப்பதற்குச் சாத்தில் சொல்லு 

புகழான மணவாசி வாயு வேகம் 
முத்தியாய் யிருவினை மத்த தேசி 
முதலான சொற்கபத முத்தி தானே ! 
அகத்தியர் கர்ம காண்டம் 

முற்றும் 


300 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இது , எமது சுவடி எண் 323 - b | D 623 போன்றது . 


182 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2078 


சுவடி எண் : 1068 


அகத்தியர் வாகட நூல்-1500 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 370 


சுவடியின் நிலைமை; மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 8-11 வரிகள் 


அளவு : 23X2 ; செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 


8000 


குறை 


தொடக்கம் 


பாகுடன் கிணேசன் பாதம் 

பணிந்துமுக் குணங்க ளாய்ந்து 
வாகடச் சுவடி யெல்லாம் 

வகை வகை தொகுத்துப் பார்த்து 


முடிவு 


சோமப்பா வந்த நூல் துகையே தென்றால் 
சொல்லிவைத்தே னாயிரத்து ஐநூ றுக்குள் 
சொல்லிவைத்தேன் னாதாக்கல் கடாட்சத் தாலே 

முத்தோ 


-1537 


ஆயிரத் தஞ்நூறு பெருநூல் முற்றும் 

தேவி சகாயம் 


குமரகுருபர அமர பயங்கர அம்முக தயாநிதி 
சத்திவேல் முன்னின்று கிருபை தங்கி 

லட்சிக்க வேண்டியது . 


காலம் 


ஏவிளம்பி வருடம் , அற்பியை மாதம் 8 - ஆம் தேதி மங்கலம் உபக்கிராமப் புதுப் 
பட்டியிலிருக்கும் புன்னவனம் .......... தனதுக்கு எழுதியது . பெருநூல் வைத்தியம் - 1000 

கிருபா கடாட்ச முண்டாக வேண்டியது . 


குறிப்பு 

இது , எமது சுவடி எண் 301 + b / D • 539 , போன்றது . மிகமிகச் செல்லரித்த சுவடி 
இடையிடையே வெற்றேடுகள் உள்ளன . ஏடுகளில் ஏட்டெண்கள் உள்ளன . 


17 - வது தொகுப்பு 


183 


வரிசை எண் : 2079 


சுவடி எண் : 1069 


அகத்தியர் வாகடம் -1500 


பொருள் : மருத்துவம் 


நுாலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 340 


சுவடியின் நிலைமை : 


மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 33 > 4 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


- 
1 


கி . எண்ணிக்கை : 10000 

முழுமை 
தொடக்கம் 

அடிமுடியு மாகி நின்ற நிற்குணத்தைப் போற்றி 

அதுகடந்து நிர்மலத்தை அடுத்தென் னாளும் 
வடிவுடைய சிவனுமையைப் பூசை பண்ணி , 

மகத்தான சின்மயத்தின் கருணை யாலே ! 
படிமீதில் வயித்தியந்தான் லட்சம் ரெண்டு 

பாடியதோர் பரப்பை யெல்லாம் குறுக்கி யானும் 
சடுதியாய்ச் சூத்திரந்தான் ஆயிரத்தத் நூறுஞ் 

சாற்றினோங் கிணேசனருள் தான் காப் பாமே ! 
பாகுடன் கிணேசன் பாதம் 

பணிந்துமுக் குணங்களாக 
வாகடச் சுவடி யெல்லாம் 

வகை வகை தொகுத்துப் பார்த்து 
முடிவு 

சோமப்பா யிந்தநூல் துகையே தென்றால் 

சொல்லுகிறேன் ஆயிரத்தஞ்ளத்தில் செல்லும் பேதம் 
நாமப்பா உள்ளபடி சொல்லி வைத்தோம் 

நாதாக்கள் கடாட்சத்தால் சூத்திரந்தான் முற்றே ! 
தெட்சிணாமூர்த்தி கிருபாகடாட்ச முண்டாவதாகவும் 

முற்றும் 
காலம் 

பெருமாள் அவில்தார் அவருடைய பெருமையும் தயாளமும் விவேகத்துனா 
லேயும் இந்த நூல் பார்க்க வேணுமென்று ஆவலாயிருந்தபடியினாலே இந்த நூல் 
அவருக்குக் கிடைத்தது . ஆகையால் அகத்திய மகாமுனியானவர் அவருடைய இருதயத் 
திலிருந்து இதைத் தெளியப்படுத்தும் படிக்குத் தங்களை மிகவும் கோரி தோத்திரம் 
பண்ணினேன் . வேணும் சிரஞ்சீவியாகக்கடவது . சுபமஸ்து , மங்கள வைபோகத்துடனே 
யெந்நாளும் வா : ழி . வாழி . 

ஸ்ரீ ராமஜெயம் 

சுபமங்களம் சுபமஸ்து 
குறிப்பு 

இது , முன் சுவடி போன்றது . முதற்பாடல் மிகுதியாயுளது . 


184 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2080 


சுவடி எண் : 1070 


திருமூலர் மந்திரம் 


பொருள் : 


மருத்துவம் 


நுாலாசிரியர் : திருமூலர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 9 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு 8-9 வரிகள் 


அளவு : 191x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 200 


முழுமை 


தொடக்கம் 


உலக மியக்க மொருபெரு கன்றினை 
பலகலை சொன்மலை பாவை புதல்வனை 
அலகில கலைஞான மாகிய பானையைத் 
தலையில் வைத் துதி செயஞ் சாற்றுகின் றேனே ! 


முடிவு 


குருவான நந்தி குணம்.............புரைத்து 
திருவான மங்கை சேர்ந்தபொற் பாதம் 
பரிவான மூலம் பார்த்துத் தெளிந்தபின் 
வரு ...... கண்டீ ருலக மயக்கமே ! 

திருச்சிற்றம்பலம் துணை 
திருமந்திரம் முற்றும் 


........... ! 


காலம் 


நமச்சிவாயம் பிள்ளை கையெழுத்து . சோளமாதேவி யிருப்பட்டம் அவர் குமாரன் 
அங்கணனு எழுதியது . திருமூலர் மந்திரம் முற்றும் . வைகாசி மாதம் 25 - ந் தேதி 


குறிப்பு: 


இதில் . பூரணசலி, ஆனந்தமூலி , உமை பேசுதல் முதலியன பேசப்பட்டுள்ளன . 
தலைப்பு திருமூலர் மந்திரம் என்றேயுளது . 


185 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 2081 


சுவடி எண் : 1071 


மச்சமுனி சூத்திரம் நிகண்டு 


பொருள் : மருத்துவம் 


எடுகளின் எண்ணிக்கை : 18 


நூலாசிரியர் : மச்சமுனி 
சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 8-9 வரிகள் 


அளவு : 19 ; X 3 செண்டி மீட்டர் 


" எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 400 


முழுமை 


தொடக்கம் 

முப்பாழுக் கப்பால் முடிந்தமுத லென்னாளும் 
தப்பாமற் பூரணத்தைச் சாறுவார் - எப்போதும் 
வேகாச் சடலமுத்தி வேண்டுகொள்ளு முக்கோண் 
சாகாக் கிணேசனருள் தான் . 


திருமந்திரம் 


பூரணத் தெய்வம் புகழ் பெற்ற தெய்வங் 
காரணத் தெய்வம் கருத்தஞ்சு பூதம் 


முடிவு 


ஒதியறி வாலே யுள்ளஞ் செழுத்தையு 
மாதியு மந்தமு மாந்திடும் பூரணம் 
சோதியில் னாதன் றுரிய மிரந்திரம் 
நீதியா யின்பம் நிலைத்திடு முத்தியே ! 
மச்சமுனி நிகண்டு மூற்றும் 

சம்பூரணம் 


-105 


காலம் 


சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 11 - ஆம் தேதி .............சோமவாரம் அன்றைய 
தினம் அவிட்ட நட்சத்திரமும் பஞ்சமியும் பெற்ற சுபதினத்தில் சோளமாதேவியிலிருக்கும் 
நல்லதம்பி பிள்ளை குமாரன் நமச்சிவாயம் பிள்ளை எழுதியுளது . 

மச்சமுனி நிகண்டு முற்றும் 

சம்பூரணம் 
குறிப்பு 

இதில் , சவுக்காரத்துறை , முதலியன உள்ளன் . சுவடி மிகவும் பழுதுபட்டிருப்பதால் 
படித்தறிவது கடினம் . 


186 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2082 


சுவடி எண் : 


1072 


போகர் வைத்திய வெண்பா 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : போகர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 20 ( 9-28 } 


மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


சுவடியின் நிலைமை : 

( ஒடிந்த நிலை ) 
அளவு : 32x21 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 


300 


குறை 


தொடக்கம் 


ஆரியமாம் வாகடத்தின் பொருளையா ராய்ந்து 
சீரியதோர் செந்தமிழால் செப்பவே . கூரியதா 
யுள்ள நிதானமுஞ் சிகிச்சை ஓதும் விநாயகனே 
வள்ளலே யென் மனதுள் வா . 


முடிவு 


...- போம் 


வல்லசு 
சொல்ல வொருமேகஞ் சோகைபோம் - நல்லாய்கேள் 
தால ............... து ................. .... குமிள்வேர் 
காலமே காச்சியுண்ணக் காண் , 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , சித்தரத்தை , சீனிசத்துக்கு , நீரேத்தம் , வாத சுரத்துக்கு , எரிவாதம் , சூதக 
வாய்வுக்கு . நீரடைப்புக்கு , அண்ட வாதத்துக்கு , பித்தவிக்கலுக்கு , குன்மத்துக்கு , 
வீக்கம் , அக்கினி மந்தத்துக்கு , அஷ்ட குன்மத்துக்கு எரி குன்மத்துக்கு , வாத பித்த 
சேத்து மசுரம் முதலானவை உள்ளன . பிற்பகுதி ஏடுகள் ஒடிந்துள்ளன . 


17 - வது தொகுப்பு 


181 


ரிசை எண் : 2083 


சுவடி எண் : 1073 


பல்லி சொல்லும் பலன் 


பொருள் ! சோதிடம் 


நூலாசிரியர் : அறியக்கூடவில்லை 


சுவடியின் நிலைமை : மிகப் பழுது 


ஏடுகளின் எண்ணிக்கை : 16 

(உதிரி ஏடுகள் ) 
பக்கத்திற்கு : 4-6 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


அளவு : 14x3 செண்டி மீட்டர் 


குறை 


கி . எண்ணிக்கை; 100 
தொடக்கம் 


சனிக்கிழமை உதையாதி 34 நாழிகை வரை பலன் 


தென்கிழக்கே சொன்னால் மாமிசம் வரும் 
இது பலன் சிரப்பு . மட்ட மனிதனுக் கென்பது 
5 நாள் பலன் 
தெற்கே சொன்னால் யாராவது பால் , தயிர் கொடுப்பார்கள் 


முடிவு 


48 நாள் பலன் வடகிழக்கே சொன்னால் 
மறையோறாவது கற்றுணர்ந்த 
பெரியோராவது கிரந் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , பல்வேறு உதிரி ஏடுகள் உள்ளன் . இடையில் கயறு போட்டுப் பார்க்கும் 
ஏடுகள் உள்ளன . பல்லி சொல்லுக்கு ஒரு நாளின் நாழிகைப்படி பலன் கூறப்பட்ட 
ஏடுகள் . 


188 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2084 


சுவடி எண் : 1074 


அகத்தியர் வகாரம் - 100 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளிகன் எண்ணிக்கை: 22 


சுவடி யின் நிலைமை : மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 10-12 வரிகள் 


பளவு : 


18X4 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 500 

முழுமை 
தொடக்கம் 

பூரணமாஞ் சுழினை நடுக் கமல மீதே 

புகழ்பெரிய மூலகண பதியே காப்பு 
காரணமா யெனையாண்ட பரனைப் போற்றி 

காட்டாக வாதத்தி லெட்சங் காப்பு 
தாரணமாய்ப் படுபாதி குறுக்கிச் சொன்னேன் 

சார்வாக வாயிரத்தி யிரு நூறு சூத்திரம் 
வாரணமாய்க் குருக்கிவைத்த சூத்திர நூலில் 

வகைதோணக் கருக்குருவும் வகுத்தேன் பாரே ! 
முடிவு 

மனம் வேறு பூரணமே வென்று முண்டு 

வாழ்வதெல்லாம் மற்றொன்றுஞ் செய்யா தேநீ 
மனம்வேறு தட்டுண்டா லெல்லாம் போச்சு 

மாய்னகயுற்றுத் திருந்தலைவான் மாள்வா ரையோ 
மனம்வேறு சாதகமாய்ச் சாத்திரத்தைப் பார்த்து 

மனம்பிலக்கக் குருவுடனே வணங்கி நின்றால் 
மனம் வேறு வாராது சித்தி முத்தி 

வாய்க்குமே சூத்திரந்தாள் மகிழ்வார் முத்தே ! 


-1 


1 


. 


-100 


வகாரம் நூறு முத்தும் 

சிவமயம் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , தேவிபூசை நாகசுன்னம் , உப்புக்கட்டு , சூதக்கட்டு , செந்தூரம் , நாக 
பற்பம் முதலியன உள்ளன . 


17 - வது தொகுப்பு 


189 


வரிசை எண் : 


2085 


சுவடி எண் : 1075 


அகத்தியர் சுருக்கம் - 37 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 12 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு 7.8 வரிகள் 


அளவு : 26x3 செண்டி மீட்டர் 


எமூத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 


250 


குறை 


தொடக்கம் 


உலகத்தோர்க் கின்னமொரு உண்மை சொல்வேன் 

ஓகோகோ களஞ்சியிலைச் சாறு நாழி 
சுலகத்த செம்முள்ளிச் சாறு நாழி 

காயமாம் சுடுதுர்த்திச் சாறு நாழி 
மலைக்காதே சங்கங்குப்பிச் சாறு நாழி 

மைந்தனே நொச்சியிலைச் சாறு நாழி 
செலைக்கவும் தும்பையிலைச் சாறு நாழி 

செவந்தகண்டங் கத்திரிச்சாறு படிநாழி கூட்டே ! 


--- 


முடிவு 


சாமமொன்று அரைத்திடுவாய் உப்பு நீரால் 

சாதகமா யரைத்தபின்பு வில்லை செய்து 
னாமென்ற புதுக்கலசத் துள்ளே வைத்து 

நலமாகச் சீலை செய்து யுலர்த்திக் கொண்டு 
ஓமென்ற அன்பதெருவில் புடத்தில் போடு 

யொ .......... 


............ 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , மருந்து செய்முறை , மிகவும் சுருக்கமாகவும் , அதே சமயம் தெளிவாகவும் 
கூறப்பட்டுள்ளது . 


190 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2086 


சுவடி எண் : 1076 ; 


நாடி லட்சணம் அறியும்படி 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அறியக்கூடவில்லை 


ஏடுகளின் எண்ணிக்கை : 


3 ; 


சுவடியின் நிலைமை : மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 26x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி எண்ணிக்கை : 1.00. 


குறை 


தொடக்கம் 


பாதத்தில் நாடி சாமம் 

பலதாது வாய் ந டக்கும் 


இதுக்கு விரிச்சாடுகிற மயில் போலே நடக்கும் 
அன்னம் போலே நடக்கும் 
இந்தப் படிக்கு நடந்தால் 
வயித்திய நாடி யென் றறிவது 


முடிவு 


சேட்டும் ரோகிக்கு நாக்கிலே பெரிய 
முள்ளுப் போலே இருந்தால் சுன்னிவாத ரோகி 
தொந்த ரோகிக்கு விதவிதமா யிருக்கும் 


| 


சுரபேதக மறியும்படி 
சுரலட்சணம் வாத பயித்தியம் நாலு ! 
சேஷ்டும மூணு அசீரணம் 4 , ஆவிகமரு 


1 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் , இப்படி இப்படி நாடி நடந்தால் இன்னின்ன குணம் இருக்கும் . என்றும் , 
இன்னின்ன வியாதியுடையவன் என்றும் காணி வகை செய்கிறது . 

இடையில் உள்ள ஏடு வேறு கையெழுத்துள்ள ஏடாக இருக்கிறது . 


17 - வது தொகுப்பு 


Y911 


வரிசை எண் : 2087 


சுவடி எண் : 1077 


அகத்தியர் குண வாகடம் கர்ம காண்டம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை 73 

( 32-104 ) 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7-9 வரிகள் 


அளவு : 29x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 


1500 


முழுமை 


தொடக்கம் 


முடிவு 


காலம் 


குறிப்பு 


இது , எமது சுவடி எண் 323 - a / D - 622 அகத்தியர் 205 போன்றது . 


192 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரின் 


சை எண் : 


208 & 


சுவடி எண் : 


1078 


அகத்தியர் தண்டகம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 14 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது . 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


அளவு : 22x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி , எண்ணிக்கை : 200 : 


முழுமை 


தொடக்கம் 


சேசுவே ரெட்சியும் 
பூவது வாச மந்தம் 

பொருந்திய கண்ட கத்தை 
நாவது ஓதுமத 

நடுவனை யிருத்துங் பே 


...... 


முடிவு 


33 % 


கற்றவர் யென்னூல் தன்னைக் 

கைவிடக் கருவைக் காண்பார் 
செத்தயே ரில்லை பின்னூல் 

சேர்ப்பது முத்தி யாமே . 
அகத்தியர் பட்சணி முகிந்தது . 

முற்றும் 
குருபாதமே கெதி 
சுவாமி கிடாட்சம் 


காலச் 


இல்லை 


குறிப்பு 


இது , எமது சுவடி எண் 58 | D 1205 போன்றது . இதில் தலைப்பு அகத்தியர் 
தண்டகம் என்றும் , முடிவில் அகத்தியர் பட்சணி முகிந்தது என்றுமுளது . 


17 - வது தொகுப்பு 


193 


வரிசை எண் : 208 : 9 


சுவடி எண் : 1079 


வைத்தியத் திரட்டு 


பொருள் : மருத்துவம் 


நுாலாசிரியர் : பலர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 24 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 22x 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி , எண்ணிக்கை : 500 


குறை 


தொடக்கம் 


பிரமியம் நீர்ச் செறுப்புத் துன்மாங்கிஷ மிவைக்கு 


ண்டு சாம்பலாக்கிப் பயறு ......... க்கப் 
பத்து னாளில்ப் பிலப்படு ............... முளைத்த 
பல்லுப் போகலாம் . 


முடிவு 


......... பக்களிலு மயில் கடியி ............ 
மும் ஒத்திடப் பல்ப்பூட்டு விடும் .......... 
விழும் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


தில் , உதிரி ஏடுகளாக உள்ளன . உள்மூலம் , பிற மூலத்துக்கு முலை சுரக்க , 
கண்ணில் 

நீர்ப்பாச்சல் , மூக்கில் புண்ணுக்கு . அரையாப்புக்கு . வாதக்குத்துக்கும் , 
வாயுவுக்கும் ஒத்தல் , மண்டை வியாதிக்கு நெய் , பொல்லாப் புண்ணுக்கு , அரையரிப்புக்கு 
மருந்து முதலியன உள்ளன . 


13 


194 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2090 


சுவடி எண் : 1080 - a 


சட்டை முனியார் வகார சூத்திரம் - 200 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : சட்டைமுனியார் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 55 


சுவடியின் நிலைமை : 


மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 


அளவு : 27 x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 1000 


குறை 


தொடக்கம் 


முடிவு . 


காலம் 


( தொடக்கத்தில் ) பிங்கள வருஷம் ஆவணி மாதம் 15 - ஆம் தேதியில் சபாபதி 
சவுக்காரம் என்றுளது . 


( முடிவில் ) சாதாரண வகுஷம் மாசி மாதம் 4 - ஆம் தேதி சின்னவீரம்பட்டி விசுவப் 
பிரம்ம வம்மிசம் அங்கணாட்சாரியார் குமாரர் சிதம்பர ஆட்சாரியார் புஸ்தகம் . இந்த 
நூலைக் காணாமல் யெடுத்தால் அவர்களுக்கு பதினெண்பேர் சாபம் வந்து கொடுமை 
செய்யும் . 


குறிப்பு 


இது , எமது சுவடி எண் 365-2 | D 726 , எண் 618 | D 1239 போன்றது . 


17 - வது தொகுப்பு 


195 


சரிசை எண் : 


2091 


கவடி எண் : 1080 - b 


சுப்பிரமணியர் அகத்தியருக்கு உபதேசித்த 

சருவசங்கார விஞ்சை 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : சுப்பிரமணியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 4 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு 6-7 வரிகள் 


அளவு : 27x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 


100 


குறை 


தொடக்கம் 


சீர்மேவு வாலையபி ராமிதிரி சூலி 

சங்கார கெவுரி வாமி 
தார்மேவு மயிட சங்கரி கெவுமாரி வாமி 

துர்க்கைசா முண்டி கங்காளி 


முடிவு 


தொட்டெடுத்த சரக்கெல்லாம் தார வேதை 

பூணாத வுபசரத்தைத் தொட்டுப் போட்டு 
கோடிவரை உருக்கிப் பாரே ! 

- 43 . 


பாரப்பா யிக்கருவில் வீறஞ் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் ஏடுகள் படித்தறியும் படி இல்லை . 


196 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2092 


சுவடி எண் , 1081 


அகத்தியர் குணவாகடம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 86 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 


அளவு : 23x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 1400 


குறை 


தொடக்கம் 


......... ... 


றனக்குந் திருமால் தனக்கும் 
புரமெரி 

மான பரந்தனக்கும் முத்தாய் 


முடிவு 


333 


குடலசந்து வாயுத் தாழ்வை என்பதாமே ! 

தாமம் விதாமந் துலங்கய விற்பட்ட 
காய ...... புசமெலாம் 

அங்க 
முழும் ன / மங்கள் நாலாயஞ் சீரணமும் 
நாட்டிய 

மேலா .......... 


காலர் 


இல்லை 


குறிப்பு 

இதில் இடையிடையே ஏடுகள் இல்லை , மிக மிகப் பழுது பட்டுள்ளதரீல் படிப்பதர் 
தாயுளது . எழுத்துக்கள் கிறுக்கலாயுள்ளன . 

இதில் வாதபித்த சேற்றும உற்பத்தி , நித்திய நாடி , உடல்விளக்கம் பாசநிதானம் , 
அஷ்ட்டபரிச்சை , நாடி பார்க்க நிச்சயப்படாது , நாடிமாசம் , தேக உற்பத்தி , வாத நாடி 
முக நிதானம் முதலியன உள்ளன . 


197 


7 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 


2093 


சுவடி எண் : 1082 


வை 


வைத்தியம் - நாடி சாத்திரம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அறியக்கூடவில்லை 


ஏடுகளின் எண்ணிக்கை : 35 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு 5-6 வரிகள் 


அளவு : 24x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 


500 


குறை 


தொடக்கம் 


......... 


நாடி மூன்று மமந்திடில் லெழும்பிடிற் சன்னி 

மயிலென நடக்கில் வாத 
மேகிய யாமை யட்டை 

நடக்கும் பித்தம் 
போகிய தவளை பாம்புபோலது 

சேற்றுமந் தானே 


முடிவு 


...... 


கழறிய கெற்ப சூலை 
கன்னியர் துடங்கும் 
...... பமே கையதிற் 
பற்றி வாயுற் றோன்றி 
பழகிய புருட .... 

போதே . 
மெத்த விளைவது தடைப்பட்டாப்போல 
விழந்து 


...... 


காலம் 


இல்லை 


குறிப்பு 





இதில் , முக நிதானம் , வியாதி வடிவு , சுரோணிய வாதவகை சிரத்தம்பன 
வாய்வு , முதலியன உள்ளன . 


198 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2094 


சுவடி எண் : 1083-1 


அகத்தியர் குண வாகடம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 137 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 8-9 வரிகள் 


அளவு : 2233 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி எண்ணிக்கை : 


3000 


முழுமை 


றை 


தொடக்கம் 

சன்னி 13 - க்கும் குணம் 
தருண சுரத்தால் பயித்தி யத்தால் 

தணியாத தோஷமதோ வெனமில் 
வருண நடித்த சீதளத்தால் 

வகைமேல் பூசும் பரிமளத்தால் 
அருண முகத்து மங்கையரை 

அணைந்த கோப மதுதோவிங் 
கருணை யான புளிப்பினிப்புக் 

கடிந்து மீடந்தால் வரும் தோஷம் 
முடிவு 

ஆடா தோடையும் கண்டன் கத்திரியும் 

குருயிஞ்சியும் நெருஞ்சியும் 
கடுக்காய் திப்பிலி மிளகு கொ 

சீத்தில் தண்டு நாவுரி யிவ்வளவு 
மருந்துங் . கஷாயம் 8 படி தண்ணீர் விட்டு 

நாழியாகக் குறுக்கி மூன்று பொழுது 
மூன்று நாளைக்குக் கொடுக்கவும் 
மறுபடியும் மூன்று பொழுது உண்டை கொடுக்கவும் 
பத்தியமாக இருக்கவும் , வேறு 
மரியநாய நாயகி துணை , 

நன்றாக 
காலம் 

இல்லை 
குறிப்பு 

இதில் , தொடக்கத்தில் ஏசு மசிய சூசை ரெட்சியும் - என்றுளது எனவே , 
இச்சுவடி ஒரு கிறித்தவர் எழுதி வைத்திருந்தது போலும் . 

இதில் , புக்கு நேத்திரன் குணம் , பிரலாப சன்னிக் குணம், சிங்கருச் சன்னிக் 
குணம் , கண்டன்கு சன்னிக் குணம் , சுரணிக சன்னிக் குணம் . 

உடல் 

குத்து சன்னிக் 
குணம் , பிரமியக்கடுப்பு , யெரிவு முதலியன உள்ளன . 


1 


199 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 2095 


சுவடி எண் : 1083 - b 


சித்திராரூடம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : சுப்பிரமணிய சுவாமி 


ஏடுகளின் எண்ணிக்கை : 10 ( 138-147 ) 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 22x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 500 


முழுமை 


தொடக்கம் 


ஆறுமுகக் கடவுளின் நாயகமே போற்றி 

அகத்தியமா முனியுரைத்த சித்திர ஆரூடத்திற் 
கூறுகிற திசையு மவன்வந்து மென்ன 

எழுத்தை எண்ணிப் பார்த்து 


முடிவு 


35 


இப்பாரில் விடந்தீர்த்தால் வேறோர் சென்மம் 

எடுக்காது வைகுண்ட மெய்த லாகும் 
தப்பாது செந்தூர்வாழ் சுப்பிர மண்ணிய 

சுவாமி சொன்ன முப்பத்தஞ்சு நன்னூல் முற்றே 
சித்திராரூடம் முப்பத்தஞ்சு முற்றும் 

குருவே துணை 
நன்றாக 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , பாம்பு கடியின் வகை , மருந்து முதலியன உள்ளன . 
இது , 

எமது சுவடி எண் 614 | D 1235 போன்றது . இதன் முற்பாட்டில் 
அகத்தியமா முனியுரைத்தது என்றும் கடைசிப் பாட்டில் திருச்செந்தூர் சுப்பிரமணியர் 
சொன்னது என்றும் காணப்படுகின்றன . 


2010 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2096 


சுவடி எண் : 1083 


நட்சத்திர பலன் 


பொருள் : சோதிடம் 


நூலாசிரியர் : அறியக் கூடவில்லை 


ஏடுகளிகன் எண்ணிக்கை : 3 , 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 22x 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை :100 


முழுமை 


தொடக்கம் 


நட்சத்திரம் 27 க்கும் பேர் 


அசுபதி 
பரணி 


கார்த்திகை 
மிருகசீரிஷம் 


திருவாதிரை 
புனர்பூசம் 
பூசம் 
ஆயில்யம் 


மகம் 
பூரம் 
உத்திரம் 
அத்தம் 


முடிவு 


பூராடம் , ரேபதி , புனர்பூசம் இந்த நாள் 

வியாழக் கிழமைக்கிச் சூனியம் 
பூசம் , விசாகம் , ரோகணி , அவிட்டம் , மிருக சிதளம் 

அனுசம் இந்த நாள் வெள்ளிக் கிழமைக்குச் சூனியம் 
அத்தம் புனர்பூசம் , ரேபதி இந்தநாள் 
சனிக்கிழமைக்குச் சூனியம் . வேறு 

முற்றும் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் நட்சத்திரம் 27 - க்கு , இராசி 12 - க்கும் பேர் , திக்கு எட்டுக்கும் பெயர் , சித் 
தருக்கன் முதலியன உள்ளன . 


17 - வது தொகுப்பு 


201 


வரிசை எண் : 2097 


சுவடி எண் : 1083 - d 


வைத்தியத் திரட்டு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : பலர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 60 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


எழுத்து : தமிழ் 


அளவு : 22x 3 செண்டி மீட்டர் 
கி . எண்ணிக்கை : 1200 


குறை 


தொடக்கம் 


......... 


வெப்பநீர் .. மேல்த்தோல் 

போட்டுச் சி ......... துண்டப் பத்திரச் 
சிறங்கை .........்ல மிளகு சீரகம் மஞ்சத்துண்டு 

இவை நாலு மருந்தும் 


முடிவு 


பல்லு பிலப்பட மருந்து 


வேர்க் கொம்பு கடுக்காய் நாயுருவி வேர் 
பவிறந் தோல் நேரேச் சுருக்கே 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


ல் வீரமெழுகு , சூலைமுடக்கம் , கை கால் பிடிப்புக்கு , எண்ணெய் , விரேசனத் 
துக்குப் பால் மெழுகு , கண்ணில் குந்தம் , நீர்ப்பாய்ச்சல் , துன்மாங்கிஷம் , நீரடைப்புச் 
செறுப்புக்கு . முறை சுரத்துக்குக் குடிநீர் , பெரும்பாட்டுக்கு முதலியன உள்ளன , 


202 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை 


( ண் ; 


2098 


சுவடி எண் : 1084 


அகத்தியர் நாடி நூல் 


பொருள் : மருத்துவம் 


நுாலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 250 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 


அளவு : 


21x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 


4000 


முழுமை 


தொடக்கம் 


வாக்குண்டாப் * * * * தமக்கு 
கரிமுக னடியை வாழ்த்திக் 
கை தனில் நாடி பார்க்கில் 


முடிவு 


இந்த மருந்தெல்லா முரலிலே போட்டு 

இடிச்சு ஒரு கலசத்திலே 
வைச்சுக் கொண்டு ஒரு பாக்களவு 
உள்ளே கொள்ளவும் , 
குருபாதமே துணை 
சாமி துணை 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , அசாத்திய குணம் , பித்த சேற்றும சுரம் , அசீரண சுரம் , சரீர முலைச்சல் 
பட்ட சுரத்துக்கு , ரத்த சீவுகம் , சீதவேக சீவுகம் , வாத கரப்பன் சூலைக்கு . பித்த வாத 
சூலைக்கு , இரத்த சூலை , பயித்திய மூலம் , சோகை பாண்டுவுக்குக் கஷாயம் முதலியன 


உள்ளன . 


உரை நடையாகவே 


இதில் , 553 - ஆம் பாடலுக்குப் பின் எண் இல்லை . 
உள்ளது . இதன் பின்னர் வைத்தியம் எழுதிய 2 ஏடுகள் உள்ளன . 

இது , எமது சுவடி எண் 104 - i D 150 போன்றது . 


17 - வது தொகுப்பு 


203 


வரிசை எண் : 2099 


சுவடி எண் : 1085 


சத்திர விதி ( பெயர் அறிய முடிய வில்லை ) 


பொருள் : 


மருத்துவம் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 25 


நூலாசிரியர் : அறியகூடவில்லை 

( சுந்தரானந்தர் ) 


சுவடியின் நிலைமை : 


மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 24 x 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 


500 


முழுமை 


தொடக்கம் 


........ யினைச் சீலை ஒன் டு 

கட்டி ரவிமுகத்தில் வைத்தி டாயே ! 
வைத்திருக்க ........ ப் பிறந்தனிலே 

ப் புண்டாகும் 
வாச்சுதப்பா வாதமடந் திறந்து 


முடிவு 


தானென்ற மூலமிதை யறிய வேணுஞ் 

சத்திசிவ மாண்டையுமே காண வேணுஞ் 
தானென்ற கும்பிடுங்க லறிய வேணுந் 

தருவான அண்டவித்தை செய்ய வேணுந் 
தானென்ற கற்பமதை யுண்ண வேணுஞ் 

சாதகமாய்த் தீட்சைவிதி கற்க வேணுந் 
தானென்ற பூசைவிதி யறிய வேணுஞ் 
சத்திரத்தில் விதி நூறு பத்து முற்றே 
சுந்தரானந்தர் பாதமே கெதி 

குருவே துணை 


-110 


காலம் 


இல்லை 
குறிப்பு 

இது , மிகவும் பழுதுபட்டிருப்பதால் செய்திகள் அறிய முடியவில்லை , ஈற்றுச் 
செய்யுளால் சத்திரவிதி எனப்பட்டது . 


204 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2100 


சுவடி எண் : 1086 


சொரூபானந்தர் ஆனந்தக்களிப்பு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : சொரூபானந்தர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 14 ( 31-44 ) 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


அளவு : 24 x 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 300 


முழுமை 


தொடக்கம் 


அந்திக்கு முன்வந்தா னாண்டே 

அதிகாலமே அய்யனை அன்பாகக் கண்டு 
சந்தித்து வைத்தோங்கி னாதன் தாங்கிய 
போதினிற் றன்றுட்ப் பொதிந்து 


முடிவு 


சந்தத மோங்காரங் கூடி யெங்குந் 

தானா யிருந்திடுஞ் சத்தியுந் தீட்சை 
வந்தாக்கால் தேகமுஞ் சித்தியாந் தோளி 
தனதந்த னாதந்த னானா ! 

* 50 


சூத்திரமுற்றும் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் தீட்சை முதலானவைகள் சுருக்கமாகக் கூறப்பட்டுள்ளன . 


இது , எமது சுவடி எண் 675 - e | D 1321 போன்றது . 


71 - வது தொகுப்பு 


205 


வரிசை எண் : 2101 


சுவடி எண் : 10 7 


இரசம் சுத்தி செய்யும் முறை முதலியன 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அறியக்கூடவில்லை 


ஏடுகளின் எண்ணிக்கை : 38 ( 45-83 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


அளவு : 


24 x 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 


700 


முழுமை 


தொடக்கம் 


இரசம் வேண்டியது கொண்டுவந்து குளிக்கல்லில் விட்டுப் 
பூசை தீப தூப நெய்வேத்தியம் கொடுத்து 
விக்கினேசுர தோத்திரஞ் செய்து மந்திரம் செபித்துக் 
குளி அம்மியை அப்பிரந் தள்ளிக் கொண்டு 


, 


முடிவு 


சுக்கு , திப்பிலி , வால்மிளகு , காரமிளகு 
சித்தரத்தை , கோட்டம் இள வருப்பு வருத்துப் 
பொடிசெய்து சாதத்தில் போட்டு ரெண்டு 
துட்டிடை தேன்விட்டு மூன்று நாள் கொள்ளவும் 

ஈளை இருமல் நிற்கும் . 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் , பச்சை நாவிசுத்தி , சாதிலிங்கசுத்தி , ஆனைத்திப்பிலிசுத்தி , ஊசிக்காந்தஞ் 
சுத்தி , மிளகுசுத்தி , அரிதாரம் வைக்கும்படிக்கு கிராணிகபாடம் , அசாத்தியம் அறியும்படி , 
திரிபுரமெரித்த மாத்திரை , வெள்ளிப் பற்பம் , வெங்கலசுத்தி மூதலியன உள்ளன . 


206 


தமிழ்ச் சுவடிகளின் 


வசை எண் : 2102 


சுவடி எண் : 1088 


சட்டை முனி கற்பவிதி 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : சட்டைமுனியார் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 11 ( 84-94 ) 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 


7-9வரிகள் 


அளவு : 24 x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 200 


முழுமை 


தொடக்கம் 


பாடுகிறேன் காயகற்ப மைங்கரனே காப்பு 

பரிவான சின்மயத்தின் பாதங் காப்பு 
நாடுகிரேன் சித்தருட பாதங் காப்பு 

நாதாந்த மனோன்மணித்தாய் பாதங் காப்பு 


முடிவு 


+ .. 


.. 


ஓமென்ற வாறெல்லாம் கோத்து வாட 
அமையாது 

லாடும் 
நாமென்ற நவலோகத் துள்ளே யீய்ந்தால் 
நாலாறு .. .... 

ந்தான் காணே ! 


40 


முற்றும் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் உள் தலைப்புகள் இல்லை . 

இதில் . எமது சுவடி எண் 352-4 / 695 , எண் 745n | D1479 போன்றது . 
ஆயினும் , இதில் 40 செய்யுட்களே உள்ளன . அவற்றுள் 100 பாடல்கள் உள்ளன . 


17 - வது தொகுப்பு 


207 


வரிசை எண் : 


2103 


சுவடி எண் : 1089.3 


கைலாசச் சட்டைமுனியார் பாடல் 


பொருள் : மருத்துவம் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 22 


நூலாசிரியர் : கைலாசச் சட்டைமுனியார் 
சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7.8 வரிகள் 


அளவு : 24x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 


600 


குறை 


தொடக்கம் 


மூலமுத லாறுதலம் கீழே தள்ளி 

முதிர்ந்து நின்ற வேலாறு யடுத்து நோக்குக் 
கோலமுட னுன்மனையைத் தாண்டி யேறி 

கொடியதொரு ஞானசத்திக் குள்ளே மைந்தா 
பாலமென்ற கேசரியாம் மவுனத் தூடே 

பராபரமாம் மந்த நதி ஞான முத்தி . 


முடிவு 


நாளப்பா 


கேளப்பா இதைவிட்டால் உலக ஞானி 
கேட்டு நான் சொல்லுகிறேன் மக்காள் மக்காள் 

பெல்லா சாங்க மென்பான் 
நலமான தீட்சையது வருகச் செய்வான் 
தாளப்பா மவுனமென்பான் விண்ணைப் பார்ப்பான் 

சாதகத்தே விட்டுவிட்டுச் சிவன்தனைச் சேர்வான் 
நாளப்பா தினந்தோறும் தர்க்கம் பேசி 

நலமான பெண்ணோடே முயங்கு வாரே ! 


-91 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் மருந்துகள் பேசப்படுகின்றன மிகவும் செல்லரித்துளது . உள் தலைப்புகள் 
இல்லை , இறுதி ஏட்டின் பின்னர் சரக்குக்கட்டு , ரச சுண்ணம் எழுதப்பட்டுள்ளன . 


208 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2104 


சுவடி எண் : 1089-5 


அகத்தியர் - 150 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 25 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 24 X 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 600 


முழுமை 


தொடக்கம் 


சீரணி கொன்றை சூடும் 

சிவனிரு பாதம் போற்றி 
வாரண முகத்தோன் பாதம் 

வணங்கிநூற் றன்பதுஞ் சொல்ல 


முடிவு 


வன்னமே பாரு லோக 

மாரண மதிக சூட்சம் 
அன்னமே சொன்ன நுாற்றி 

அன்பது அறிவீர் முற்றே ! 


147 


தெட்சிணாமூர்த்தி துணை . 

நன்றாக . 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இது . எமது சுவடி எண் 433 - a / D 927 போன்றது 

இதன் பின்னர் 2 ஏடுகளில் வைத்தியம் எழுதப்பட்டுள்ளது முழுதுமுளிது , 
குருவே துணை என்று முடிகிறது . 


209 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் 


2105 


சுவடி எண் : 1090 


அகத்தியர் - 150 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 46 


மிக மிகப் பழுது 


சுவடியின் நிலைமை : 
அளவு : 24x3 செண்டி மீட்டர் 


பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


கி எண்ணிக்கை : 600 


முழுமை 


தொடக்கம் 


சீரணி கொண்டை சூடும் 

சிவனிரு பாதம் போற்றி 
வாரண முகத்தோன் பாதம் 
வணங்கி நூற் றன்பதுஞ் சொல்ல 


முடிவு 


பாரு லோகம் 
மாரண மதிக சூட்சம் 
அன்னமே சொன்ன நூத்து 

அன்பது அறிவீர் முற்றே ! 


- 151 


குருமுன்னிற்க வேணும் 

தெட்சிணாமூர்த்தி சகாயம் 
அகத்தீசர் நூற்றைம்பது எழுதி முகிந்தது 

முற்றும் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதுவும் முன் சுவடி போன்றது 


210 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2106 


சுவடி எண் : 1091 


சுப்பிரமணியர் அகத்தியருக்கு உபதேசித்த 
ரேசக பூரக கும்பக வாக்கியம் 

பொருள் : மருத்துவம் 
நுாலாசிரியர் : சுப்பிரமணியர் 

ஏடுகளின் எண்ணிக்கை : 5 + 2 
சுவடியின் நிலைமை : 

பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 
அளவு : 33x 4 செண்டி மீட்டர் 

எழுத்து : தமிழ் 
கி . எண்ணிக்கை : 150 

குறை 


மிகப் பழுது 


தொடக்கம் 


மோஷ்சத்தை யிச்சிற்றவ னறிய வேண்டியது 
சரீரந் துன்பத்துக் கிடமென்றுங் 
கெற்ப கொள்கையிலே படுந் துன்பமும் 
பூமியினிடத்திலே பிறந்து வாலிபத்திலே 
படுகின்ற துன்பமும் 


முடிவு 


யிந்த வாய்வு ரெண்டையுங் கட்டுகிறவன் யோகி 
கயிலாசத்துக்குள்ளே போர அசைபையை 
யிருபத் தோராயிரத் தறுநுாறு ஏற்றுகிறது 
சீவன் புருவ மத்தியிலே கண்ணெத்தனை காலம் 
நின்றது . சரீரத்திலே 

( இதற்கு மேல் இல்லை ) 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதன் பின் ‘ திருமூலர் மூவாயிரத்தில் என்ற தலைப்புள்ள ஒரு ஏடும் உற்பத்திப் 
பிரகரணம் என்ற தவைப்புள்ள ஒரு ஏடும் ஆக இரண்டு ஏடுகள் உள்ளன . 


17 - வது தொகுப்பு 


211 


வரிசை எண் : 2107 


சுவடி எண் : 1092 


T 


வைத்தியத் திரட்டு 


பொருள் ! மருத்துவம் 


நூலாசிரியர் : பலர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 45 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7-8வரிகள் 


அளவு : 22x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 750 


குறை 


தொடக்கம் 


25 . 


ம் புகழ்பிறவே குளித்.....-- டலை 
தன்னில் ...... யில் முளைத்தருகு தன் புன் 
குளிசமாடி குளித்தோ விந்தனை யகத்தி 


முடிவு 


பெண்ணடி ஆதி மூலம் 

பேசுவார் பேரியோர் சாலம் 
விண்ணடி விட்ட போது 

வேறொரு செயநீ ருண்டோ 
கண்ணடி குடத்து நீரைக் 

கண்டறி யாத யோகி 
மண்ணடி யவன்பேச் செல்லாம் 

வாயடி ஊமை தானே ! 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் , தேறை தோஷ மருந்து . பெண் தோஷம் , தோஷத்து எண்ணெய் , துவளை 
மயக்கம் , சோப தாப மத வறச்சிக்கி , செங்கண்மாரி , மாந்த குணம் , தலை மாந்தம் . 
செரியாமாந்தம் , போர் மாந்தம் , கத்தாளை எண்ணெய் முதலியன உள்ளன . 10- வது 
ஏடு முதல் உள்ள சுவடி. 


212 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2108 


சுவடி 

எண் 


: 1093 


வைத்தியத் திரட்டு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : 


பலர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 60 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 8-9 வரிகள் 


அளவு : 25 x 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 2000 


குறை 


தொடக்கம் 


சீலை செய்து முழப்புடத்தில் 
பாங்கியே வைத்திடவே நீரிப் போச்சு 
ளியது பற்ப மாச்சு 
ஓங்கியே சிமிளுக்குற் பதனம் பண்ண 


..... 


முடிவு 


ஆகாத வேளையினில் கண்டால் சிப்பிக் 

காகாச விந்துவல்லோ முத்தாய்ப் போச்சு 
சாகாதோ யிந்நீரி லானைக் கல்லு 

சத்தியுவற் சூடனது சத்தே பட்டால 
வேகாதோ யினமினமுஞ் சேந்த போது 
வெண்கிளிஞ்சிக் கெ ....... 

( இதற்கு மேல் இல்லை ) 


காலம் 

இல்லை 
குறிப்பு 

இதில் கெந்தக பற்பம் , பாசான பற்பம் , கற்பூர பற்பம் , தங்க பற்பம் , வெல்லை 
வேர்த் தயிலம் , வெட்டிவேர்த் தயிலம் , கொடிவேலித் தயிலம், பேனிச் சூரணம் . 
மண்டைக் கரப்பானுக்கு முதலியன உள்ளன. பின்னருள்ள 4 எடுகள் வேறு கையெழுத் 
தாக உள்ளன... 


கடைசிப் பகுதி " ரோமரிஷி -16 * போல் உள்ளது . 


* 


213 


17- வது தொகுப்பு 


வரிசை எண் : 2109 


சுவடி எண் : 1094 


அகத்தியர் வைத்தியம் - 205 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 65 + 3 


சுவடியின் நிலைமை : மிகப் மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7- 8 வரிகள் 


அளவு : 2003 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் , 


கி . எண்ணிக்கை : 1000 


முழுமை 


தொடக்கம் 


பூரணமா மும்மூலப் பொறியிற் சூடாம் 

புகையெழும்பி மேகமதாய் சிரசில் சூடாம் 
காரணமாய் நீர்கலந்து கண்ணில் ரோகம் 

கனலெழுந்து வாயுவினால்ச் சூலை ரோகம் 


முடிவு 


நோய்மிகுந்து சாவில்லை ஒருநா ளுந்தான் 

துன்னியமாய்ச் சரக்கையெல்லாம் நீத்திக் கொண்டு 
வாயமுடன் கிருதமொடு எண்ணை செய்து 

வைத்திடுவா யனுபானம் வயித்திய முற்றே 


205 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இது , எமது சுவடி எண் 453 | D 1006 போன்றது . 


இதன் பின்னர் வைத்தியம் எழுதிய மூன்று ஏடுகள் உள்ளன . 


214 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2110 


சுவடி எண் : 


1095 


அகத்தியர் நீலகண்ட செந்தூரம் - 50 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 21+ 5 
( 2 - வது ஏடு இல்லை ) 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 173x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 350 


குறை 


தொடக்கம் 


நாடியதோ ரகண்டபரி 

.... னொடு கிணேசனொடு கந்தன் ( காப்பு ) 
சிவனாரு மென்னைப் பெற்ற 

னிற் குடிகொண் டேதான் 


........ 


முடிவு 


கண்டாக்கால் வாதமெல்லாம் அடிக்கீழ் போற்றும் 

கருவான சவுக்கார மகிமை தன்னை 
விண்டாக்கால் நசித்திடுவாய் நூல்கு டாதே 

வேதாந்தி ஞானியென்றா லீயான் பாரு 
தொண்டு செய்தால் பதினாறு வருஷங் காத்துச் 

சோதித்துப் பின்பவர்க்கு யீவா யப்பா 
சண்டமா ருதம்போலே வெளிய தாகச் 

சாத்தினதோர் வைத்திய மன் பதுதான் முற்றே ! 


-- 


50 


குருபாதந் துணை 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இது , எமது சுவடி 


எண் 730-6 | D 1425 அகத்தியர் சூத்திரம் - ஐம்பது 


போன்றது . 


17 - வது தொகுப்பு 


215 


வரிசை எண் : 2111 


சுவடி எண் : 1096 


அகத்தியர் 100 
வகாரத் துருசுச் சுன்னம் 


பொருள் : மருத்துவம் 


நுாலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 21 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 9-10 வரிகள் 


அளவு : 26x34 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 600 

முழுமை 
தொடக்கம் 

பூரணமாஞ் சுனினை நடுக் கமல மீதே 

புகழ்பெரிய மூலகண பதியே காப்பு 
காரணமா யெனையாண்ட பரனைப் போற்றி 

கட்டாக வாதத்தில் லட்சங் காப்பு 


முடிவு 


மனம்வேறு சாதகமாய் சாத்திரத்தைப் பார்த்து 

மனம்பிலக்கக் குருவினிடம் வணங்கி நின்றால் 
மனம்வேறு வாறாது சித்தி முத்தி 

வாய்க்குமே சூத்திரந்தான் நூறு முற்றே ! - 100 


நல்ல வெள்ளி நாலும் நலங்கு செப்பு ஆறும் 
கொல்லு நாக மூணுமா குலாவும் மவ்விடை 
வில்லி னோசை யொன்று கூட்டி விலங்கு நோக்க 
வல்லிராய் அய்யனாணை அம்மை பாதம் எட்டுமாத்து 

உண்மையே 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இது , எமது சுவடி எண் 258 - aD 458 போன்றது 


216 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2112 


சுவடி எண் : 1097 


வால்மீகர் சாத்திரம் 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 


நுாலாசிரியர் : வால்மீகர் 


12 


சுவடியின் நிலைமை : பழுது 
அளவு : 25 x 3 செண்டி மீட்டர் 
கி . எண்ணிக்கை : 300 


பக்கத்திற்கு : 7-9 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


முழுமை 


தொடக்கம் 

நீட்டவொண்ணா பெரும்புகழைத் தும்பிக் கையான் 

செஞ்சரணக் கற்பகத்தைச் சிந்தை செய்து 
கூட்டை மண்ணாச் சனமந்ததனைப் பழுவைத் தந்தால் 

கூடு நகர்க் கெழுந்தும்பி நினைவைப் போலே 
ஆட்டியதோர் மலக்குவையின் நரம்பி னொன்றி 

லறிகுவார் நல்லோர்கள் திரிநாடி யொன்றே 
நாட்டியமே ஒன்று முன்னோர்கள் நவின்ற வாறே ? 

( இதன் கடைசிப் பகுதி இல்லை ) 
முடிவு 
மற்குரி வால்மீகர் முன்னா 

ளவன்முனி தேவர்க் கெல்லாம் 
நற்குரி யான சாவும் 

நலம்பிற வுரைத்த வாறு 
யெக்குறி உலகி லுள்ளோர் 

யிதமுடன் விரும்பிச் சொல்வார் 
யிக்குறி மருந்து வெ ...... மற் 
றெக்குறி பார்த்த லாமே ! 

- 75 
வால்மீகர் சாத்திரம் முற்றும் 

சரசுபதி துணை 


காலம் 


இல்லை 
குறிப்பு 
இதன் , காப்பேட்டின் தொடக்கத்தில் 

சங்கார கணபதி துணை 
முதலியன எழுதப்பட்டுள்ளன . காப்பேட்டின் பின்பக்கத்தில் வெள்ளைக் கலையுடுத்து 

தாயே , வாக்குண்டாம் ......... தமக்கு ” “ வேலுண்டு வினையில்லை 
ஆகியவை உள்ளன . 

இதில் உள் தலைப்புகள் இல்லை . 


...... 


17.வது தொகுப்பு 


247 


வரிசை எண் : 


2113 


சுவடி எண் : 1098 


மணிக்கிடை கையளவு சூத்திரம் 

( பலபிணி நாடி சாத்ரதிம் ) 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அறியக் கூடவில்லை 


ஏடுகளின் எண்ணிக்கை 

5 ( 13-17 ) 


சுவடியின் நிலைமை : நல்ல நிலை 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 


அளவு : 25x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 150 


முழுமை 


தொடக்கம் 


" விமலனை நோக்கிய வேட மாமுனி 
திமிலமற் பிணியது சேரச்சே 
பிடவிலமாங் குழுமுனி முத்து முள்ளதே 


முடிவு 


சுளித்திடும் வாத நாடி 

சுழிமுனை போலே ஓடில் 
மரித்திடு மந்த காசம் 

அவ்வாதம் பெருத்தி டிந்தலை 
நோய்க்குத்தும் பேதகப் 

யீனிசமும் நீரும் 
தரித்திடும் வருசஞ் சொன்னோம் 
அதற்கு நாற் பது நாள் தானே ! 
பலபினி நாடி சாத்திரம் 

முற்றும் 


37 


" காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , தொடக்கத்தில் , மணிக்கிடைக் கய்யளவு சூத்திரம் என்றும் இறுதியில் 
பலபினி நாடி சாத்திரம் என்றும் உள்ளது 

நாடி பார்த்து பிணியறியும் சுவடியாருமிது 


218 


தமிழ்ச் சுவடி கவின் 


வரிசை எண் : 2114 


சுவடி எண் : 


1099 


குருநாடி சூத்திரம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அறியக்கூடவில்லை 


ஏடுகளின் எண்ணிக்கை : 7 ( 18-24) +3 


சவடியின் நிலைமை : நல்ல நிலை 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


அளவு : 25x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 200 


முழுமை 


தொடக்கம் 


ஆங்காரங் கொண்டெழுந்த பிரணவத்தின் செய்கை 

உத்துணர்ந்து சூத்திரமா யுரைத்த வாறு 
மாங்காரங் கொண்டெழுந்த மனத்தைத் தேர்ந்து 
அருவுருவு மருசொரூபமென அமர்ந்த நேர்மை 


*. 


முடிவு 


சயமான மண்டை நீர்க் கீழே வாங்கி 

சுவாசமது நெஞ்சில்வந்து சுவரி யேங்கும் 
நயமறியாச் சயரோகம் நாடுங் காலை 

நன்மையுடன் பண்டிதரே நாடிப் பாரே ! 


26 


காலம் 


( முதல் ஏட்டில் ) 
குருற்றோதி வருஷம் மாசி மாதம் 11 - ஆம் தேதி 


குறிப்பு 


இதில் , நாடி பார்த்து நோய் குணங்களை யறியும் விதம் , நோய்கள் வருவதற் 
குறிய காரணங்கள் முதலியன கூறப்பட்டுள்ளன . ஒரு வகையில் அகத்தியர் கர்ம 
காண்டம் போன்றது . 

இதன் பின்னர் . மோகினி மந்திரம் , பீனிசம் , இடைக்காட்டார் பாடல் , எழுதிய 
மூன்று ஏடுகள் உள்ளன . 

இது , எமது சுவடி எண் 386 - f | D 793 போன்றது . 


21 . 


17 - வது தொகுப்பு 
வரிசைஎண் : 2115 


சுவடி எண் : 1100 


வைத்தியத் திரட்டு 


பொருள் : மருத்துவம் 


நுாலாசிரியர் : பலர் 


ஏடுகளின் எண்ணிக்கை: 4 


சுவடியின் நிலைமை : நல்ல நிலை 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 25x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 100 

குறை 
தொடக்கம் 

கெற்பத்தில் சூலைக்கட்டு உதரலாய்வு திரட்சிக்கு மருந்து 


கொம்பரக்கு பலம் - 1 கிஷாயஞ் செய்து 
இறுத்துக் கொண்டு நல்லெண்ணெய் படி வீசம் 
களச்சிப் பருப்பு விராக னெடை 
கூட்டிக் குடுக்கவும் 


பலம் 


விசம் 


ஓமம் 


விசம் 


. 


முடிவு 

நெல்லிப் பருப்பு 
குரோசணி ஓமம் 
கடுக்காய் 
சமுத்திராப் பழம் 
தேவதாரம் 
வெட்டிவேர் 
தேன் படி 


பலம் 
சர்க்கரை 
தாண்டிக்காய் 
திப்பிலிமூலம் 
அதிவிடையம் 
பக்கு ( ? ) 
நெய் படி -1 


. 


. 


4 


75 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் நீர்க் கட்டுக்கு , மலஞ்சலம் அமைப்புக்கு , சன்னி , பேய் விஷத்துக்கு , 
அஞ்சனம், கண மெட்டுக்கும் பேர் . குண்டலியாசனக் கணை ) அந்த சிரத்தின் கணை , 
முதலியன உள்ளன . 

மூன்று பத்திகளாக எழுதப்பட்டுள்ளன . 


220 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2115 


சுவடி எண் : 


1101 


வைத்தியத்திரட்டு 
அகத்தியர் இரத்தினச் சுருக்கம் 


22 


நுாலாசிரியர் : பலர் 
சுவடியின் நிலைமை : பழுது 
அளவு : 40x31 செண்டி மீட்டர் 
கி எண்ணிக்கை : 800 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 
பக்கத்திற்கு 8-9 வரிகள். 
எழுத்து : தமிழ் 
குறை 


தொடக்கம் 


பூரணமாய் நிறைந்திருக்கும் பரைதாள் போற்றி 

புகலுகிறேன் வயித்தியத்தின் சுருக்கந் தன்னை 
வாரணமா முகத்தோனைப் பணிந்து போற்றி 

வயித்தியந்தா னிந்தமுன்னூற் றறுப துக்குள் 
முடிவு 


........ 


கடுகுரோகிணி குரோசாணி வகைக்கு விராகனெடை -1 
இவையெல்லாம் எண்ணெயில் போட்டுக் காச்சி 
எண்ணையும் ஏழரைக் காண்டி வென்னீருமாய்க் 

குடிக்கவும் 
இந்தப்படி மூன்று நாள் குடுக்கவும் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் முதற்செய்யுள் முதல் 10 செய்யுட்கள் வரை 2 ஏடுகளில் அகத்தியர் 
இரத்தினச் சுருக்கம் பின்னர் 20 முதல் வரை வேறு நுாலாகத் தெரிகிறது ,, 
கையெழுத்தும் வேறு அதன் பின் 58 முதல் சில செய்யுட்கள் வேறு நுால் . 
காப்பேட்டில் 

மறுக்காரை சுக்கு மருதந்தோல் வேலான்வேல் 
யெருக்கரசு புன்னையிவை யேழும் - நருக்கு 
நாலொன்றாய் காச்சி நாலுநாள் கொப்பளிக்கில் 

பாலன்பல் லாங்கிழவன் பல் " என்ற வெண்பா உள்து 
இதில் , ஆனந்த வயிரவன் ", " கபாட மாத்திரை , பூபதி மாத்திரை கரிசாலை 
லேகியம் முதலியன உள்ளன . 


அகத்தியர் குருநூல் - 50 


7 - வது தொகுப்பு 


221 


வரிசை எண் : 2117 


சுவடி எண் : 1102 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை ; 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 6-9 வரிகள் 


அளவு : 1483 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 


400 


முழுமை : 


தொடக்கம் 


அகண்டவெளி பராபரத்தின் பொருளே போற்றி 

அகிலமதில் குருநூலன் பதுவுஞ் சொல்ல 
இகத்தில் பசு பதிபாசம் மூன்றுந் தள்ளி 

ஈசனைப்போல் சர்வாந்திரியா யிருக்க வேண்டி 


முடிவு 

விண்டல்லோ சத்தியுட (கிருபை யாலே ) 

விரைந்துரைத்தேன் யேழையப்பா 
குன்று ( டைய ) வுலகமெல்லாம் சித்தர் 
குருநூலும் அன்பதுந்தான் குணந்தான் முற்றே ! 

- 51 
வேலுமயில் பராசத்தி துணை 
காலம் 

இல்லை 
குறிப்பு 

இது , எமது சுவடி எண் 32 !-g | D_6q9 போன்றது . இதில் 22 - ஆம் பாடலின் 
பின்னர் பரிபாஷை முதல் காண்டத்தில் சொன்ன பஞ்ச சுன்னத்தில் முடித்து சத்த 
கங்கை இரண்டாவது காண்டத்தில் கூறிய சிவமுல்லை முடிக்கும் பாகம் ” என்று 
எழுதப்பட்டுள்ளது . இது முப்பு பற்றிய சுவடியாகும் . 


இதன் பின்னர் மருத்துவம் எழுதிய நான்கு ஏடுகள் உள்ளன . 


222 


தமிழ்ச் சுவடிகளின் 


1 


வரிசை எண் : 


2118 


சுவடி எண் : 1103 


அகத்தியர் வைத்தியம் -150 


பொருள் : 


மருத்துவம் 


நுாலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 15 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 10-12 வரிகள் 


அளவு : 301x31 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 400 


முழுமை 


தொடக்கம் 


முடிவு 


காலம் 


குரோதி வருஷம் , ஆனி மாதம் 27 - ஆம் தேதி மதுரை 

வடக்குலயன் , 
பெ.அய்யன் பண்டிதருக்காக மதுரை , ந . அ . பெரியசாமியா பிள்ளை எழுதியது . 

குருவேதுணை 
நமச்சிவாய 


குறிப்பு 


இது எமது சுவடி எண் 324 - b / D . 637 போன்றது . 


222 


17- வது தொகுப்பு 


வரிசை எண் : 2119 


சுவடி எண் : 1104 


அகத்தியர் - 16 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 3 


சுவடியின் நிலைமை : 


மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 8-10 வரிகள் 


அளவு : 30 } x3 , செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி , எண்ணிக்கை : 100 


முழுமை 


தொடக்கம் 


முடிவு 


காலம் 


குறிப்பு 


இது , எமது சுவடி எண் 185 - b / D 292 அகத்தியர் பச்சை பதினாறு போன்றது . 


224 


தமிழ்ச் சுவடி களின் 


வரிசை எண் : 2120 


சுவடி எண் : 


1105 


நாடிக்குறிப்பு - அனுபோகக் குறிப்பு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அறியக்கூடவில்லை 


ஏடுகளின் எண்ணிக்கை : 13. 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 11-12 வரிகள் 


அளவு : 31x3 , செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 700 


முழுமை 


தொடக்கம் 


கரிமுக னடியை வாழ்த்திக் 

கைதனில் நாடி பார்க்கில் 
பெருவிர லங்கு லத்தில் 

பிடித்துட னாடி தொட்டால் 
ஒருவிர லோடில் வாதம் 

இருவிரல் நாடி பித்தம் 
திருவிரல் மூன்றி லோடில் 

சிலேற்பன நாடி தானே . 


முடிவு 

மரிப்பான நூறாண்டு சேற பித்தம் 

வாதமிவை மூன்றுபங்காய் நடக்கும் போது 
தரிப்பான ஆண்டுபதி னொன்று மாதம் 

தானொன்று நாள்பத்து ச ......-- மு 
இருப்பான சிலேற்பனத்தி லியங்கள் வாரம் 

இயல்பான பித்தத்தி லியங்க மைய 
கதிப்பான வந்தத்தி லியங்கப் பித்தம் 
கலந்து முறை ..... 

பாங்கோ 


......... 


110 


காலம் 


விரோதிகிருது வருடம் , புரட்டாசி மாதம் 12 ந் தேதி 

எழுதி முடிந்தது 

முற்றும் 
குறிப்பு 

இதில் , நாடி பார்க்கும் விதம் , பித்த வாத சிலேத்துமம் . அதனால் வரும் நோய்கள் 
முதலியன அறியும் விதம் , முதலியன உள்ளன , இரண்டு பத்தியாக எதப்பட்டுளது . 


17 - வது தொகுப்பு 


225 


வரிசை எண் : 


2121 


சுவடி எண் : 1106 


அகத்தியர் வைத்தியம் அறுநூறுபடி பீடிகை 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 8 


சுவடியின் நிலைமை : மிகப் பழுது 


பக்கத்திற்கு 10-12 வரிகள் 


அளவு : 31x31 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 


400 


முழுமை 


தொடக்கம் 


ல்லுப்பை ன்னை யாவின் வெண்ணெயை 
அயக்கரண்டியிலிட்டு நீத்தி வெள்ளாட்டுப் 
பாலிலஞ்சு பலம் சாய்க்க 20 திரம் சுத்தியாகும் 


முடிவு 


உப்பு வருத்து கூட்டவும் . புளியிலை தள்ளி 
தூதுவளை காயி யிலையும் முருங்கையிலை காயும் 
முளைக்கீரைத் தண்டு மாகும் . 

மகோதரம் , காமாலை , வீக்கம் , பித்தபாண்டு முதலான 
வியாதியெல்லாம் தீரும் . 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இது . இரண்டு பத்தியாக எழுதப்பட்டுளது . இதில் காரிய சிந்தூரம் , தாம்பூர 
சிந்தூரம் ரச பற்பம் , காந்த சிந்தூரம் , சனக சிந்தூர மணி , மாத்திரை , நாவல் நெய் , 
கோடா சூரி , முதலியன உள்ளன . 


இது . அகத்தியர் வைத்திய வல்லாதி அறுநூறு அன்று 


15 


226 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2122 


சுவடி எண் : 1107 


அகத்தியர் கௌமதி நூல் -400 


பொருள் : மருத்துவம் 


நுாலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 85 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 10-12 வரிகள் 


அளவு : 31x31 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 4000 


முழுமை 


தொடக்கம் 


குட்டத்துக்கு 


சிவகிருபை பாதமது போற்றி நாளும் 

தெரிந்தெடுத்துப் பதினெண்பேர் மறத்தல் யாதுந் 
தவம்பெறவே கௌமதி நுால் பாடல் நா னூறில் 

சாத்தினோம் வயித்தியங்கள் யோக ஞானம் 


முடிவு 


காச்சப்பா ரிந்துவிடு. பெரிதோ அல்லால் 

அவ்வழியின் மேருவு நீ திவனுக் குள்ளே 
மூச்சப்பா கடிகை யென்றில் முடிந்து போச்சு 
முற்றுமப்பா கெவுமதியின் நுாலின் முற்றே ! 

முற்றிற்று 


- 427 


காலம் 


விரோதி கிருது வருஷம் , கார்த்திகை மாதம் 11 - ந் தேதி 

எழுதி முடிந்தது 

முற்றும் 


குறிப்பு 

இது , எமது சுவடி எண் 612 / D 1233 போன்றது . 


17 - வது தொகுப்பு 


227 


வரிசை எண் : 2123 


சுவடி எண் : 1108 


ரோமரிஷி - 19 


பொருள் : மருத்துவம் 


நுாலாசிரியர் : ரோமரிஷி 


ஏடுகளின் எண்ணிக்கை : 5 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 8-9 வரிகள் 


அளவு : 21x31 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


எண்ணிக்கை 


: 100 


முழுமை 


தொடக்கம் 


நீதமுடன் ரோமரிஷி பூத லத்தில் 

நெறிகெட்ட மானிடர்க்கு மருந்து சொல்வேன் 
காதலுடன் கணபதியைத் தியானஞ் செய்து 

கார்மேக நிறமுடைய தயிலப் போக்கு 


முடிவு 


காரப்பா சிவகாமி பூசை செய்து 

களஞ்சிவெள்ளி யுருக்கயிலே தாக்கு தர்க்கு 
பாரப்பா ஏழரை மாத்துக் காணும் 

பரமமே லாணையிட்டோம் பசும்பொன்னாமே ! 


19 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இது எமது சுவடி எண் 308 - a / D , 551 போன்றது . பாடவேறுபாடுகள் அதிகம் 
உள்ளன 


228 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2124 


சுவடி எண் : 1109 


ரோமரிஷி சூத்திரம் - 25 


பொருள் : மருத்துவம் 


நுாலாசிரியர் : ரோமரிஷி 


ஏடுகளின் எண்ணிக்கை : 6 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


( 3 வது ஏடு இல்லை ) 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 


அளவு : 21x3 , செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 100 


குறை 


தொடக்கம் 


உப்புக்கட்டு 


ஓமுல தந்திமுகன் சரணம் மிகத்தொழுது 
ஆமூல தந்திமுகன் சரணமா கத்தொழுது 


முடிவு 


இகழாதே யென் நூலைக் கொடுக்க வேண்டா 

மின்னமொடு ......... ப்பா திறக்கச் சொல்வேன் 
தாளாத சப்பாணி குறைநோய் 


21 


......... 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இது எமது சுவடி எண் 228 - g / D 373 , எண் 236 - m / D 405 போன்றது . பாட 
வேறுபாடுகள் மிகுதியாக உள்ளன . 


71 - வது தொகுப்பு 


229 


T || 


வரிசை எண் : 2125 


சுவடி எண் : 1110 


ரோமரிஷி சூத்திரம் - 16 


நூலாசிரியர் ! ரோமரிஷி 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 4 ( 1 : 2 

ஏடுகள் இல்லை ) 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


அளவு : 21 x31 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


மு . எண்ணிக்கை : 100 


குறை 


தொடக்கம் 


முடிவு 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இது , எமது சுவடி எண் 644 / D 1267 போன்றது 


-- 


230 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2126 ) 


சுவடி எண் : 


1111 


பூரண ரகசியம் - 6 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அறியக்கூட வில்லை 


ஏடுகளின் எண்ணிக்கை : 2 


சுவடியின் நிலைமை : 


மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7.8 வரிகள் 


அளவு : 21x3 , செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 


30 


முழுமை 


தொடக்கம் 

பூரணப் பயனா லறியாததை 
காரணக் குரு ....... கருதிப் பரி 
பூரணத்தைப் பொறுவன் சிந்தை நவ 
வாரணத்தின் மலரடி வாழ்த்துவாம் 


முடிவு 


இப்பொருளை யாரேனு வோர்க் கியம்புவாரே 
லப்பொழுது அவன்தலையி லிடிவீழ்ந்து மூடிக்கொண்டு 

அலைவார் நாளும் 
செப்பரிய உக்சியினில் தீப்பிடித்துத் திரிவார் போல 
அப்படியே கெதிதேடும் அவர்க் குரைத்தால் வாழ்ந்து 
கெதியடைவார் தாமே ! 

8 
முற்றும் 

நன்றாக 
காலம் 

இல்லை 
குறிப்பு 

இதில் , பூரணம் என்ற சொல்லுக்குப் பொருளும் , அதன் இரகசியமும் கூறப் 
பட்டுள்ளது 

இதன் 2 - ஆம் ஏட்டின் பின்புறம் விளையாட்டு வித்தை எழுதப்பட்டுளது 


1 


17 - வது தொகுப்பு 


231 


வரிசை எண் : 2127 


சுவடி எண் : 1112 


பூரண சூத்திரம் - 16 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 6 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 6-8வரிகள் 


எழுத்து : தமிழ் 


அளவு : 21X 31 செண்டி மீட்டர் 
கி . எண்ணிக்கை : 100 


முழுமை 


தொடக்கம் 


பூரணமாய் நின்றதொரு அய்யர் பாதம் 

போற்றியே யென்னாளும் புவியின் மீது 
காரணமாய் நின்றதொரு ஆயி தன்னைக் 

கண்மூக்கு மத்தியிலே கருதிப் பார்த்து 


முடிவு 


யோசிப்பாய் மந்திரங்க ளனந்தங் கோடி 

உத்தமியாள் பாதபூசை யுகந்து தானா 
லாசிப்பா ளதில் பிறகு ஆத்தா ளாத்தா 

ளானந்தப் பூரணத்தி னருள தாமே ! -17 


பூரண சூத்திரம் முற்றும் 
குருபாதமே கெதி 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


மனோன்மணி பூசை முதலியன கூறப் 


இதில் , தத்துவ ரூபமாக சுழுமுனை , 
பட்டுள்ளன . 


232 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2128 


சுவடி எண் : 1113-2 


சுந்தரானந்தர் -50 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : சுந்தரானந்தர் 


ஏடுகளிகன் எண்ணிக்கை : 11 


சுவடியின் 

சயின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு ; 8 வரிகள் 


அளவு : 21x31 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 250 


குறை 


தொடக்கம் 


ஆதிபரா பரத்தினுட கிருபை கூர்ந்து 

அன்பான மனோன்மணியைத் தொழுது போற்றி 
சோதியெனு மங்கமலர் முகிழ்த்தங் கொண்டு 
சூத்திரம்போல் வாதத்தில் லட்சங் காப்பு 


முடிவு 


நோய்பிடித்த சித்தர்கள் தான் அனந்த முண்டு 

நோக்கியே அவர்களுடன் பேச வேண்டாம் 
தாயறியாப் பிள்ளையுடன் சேர வேண்டாம் 
தன்மையுடன் பூரணத்தைத் தயவாய்ப் போற்றே 


- 


-35 


முற்றிற்று 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் தலைப்பு சுந்தரானந்தர் - 50 என்றுளர் . ஆனால் பாடல் 35 ஆனதும் 
முற்றும் என்றுளது . 


17 - வது தொகுப்பு 


283 


வரிசை எண் : 2129 


சுவடி எண் : 1113-5 


சுந்தரானந்தர் அதிசய சாலம் 


பொருள் : மருத்துவம் 


நுாலாசிரியர் : சுந்தரானந்தர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 2 

( 11 & 13 ) 


சுவடியின் நிலைமை : மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


அளவு : 2113 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை ; 


50 


குறை 


தொடக்கம் 


நீயேதான் கேளெனவே அணவின் கூண்டில் 

நிகர்முடிச்சி வேறுண்டு எடுத்து காணும் 
வாய்தானே அரிதமவருக இங்கு வருக 

மகிழ்லட்சம் உருவேத்தி எடுத்துக் கொண்டு 
காயே நீ கூடதனை சாம்பற் செய்து 

கனவேட்டை தடைக்கதனை சற்றே யூது 
பாயேதான் நம்போக்கு வேட்டை சாயும் 

பானாணை உண்மையிது பகர லாமே ! 


-1 


முடிவு 


அருளியதோர் கருங்குருவிக் கூட்டில் தானும் 

ஆனதொரு வேருண்டு ( வி ) ளைய மாகும் 
அருளியதோர் காயம் போல் வீசும் பாரு 

அறிந்தெடுத்து கனதப்பு யென்று லெட்சம் 
பொருளிதனை உருச்செவித்து அமுர்தந் தன்னில் 

புகழவே யுரைத்து நெத்தியில் பெட்டிட் டாக்கால் 
அருளியதோர் கண்ணாடி தன்னைப் பாரு 

மாயமடா வுருதானும் மாயம் பாரே ! 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் , விலங்கு தெரிக்கக் கூடிய மூலிகையினைப் பெற , கருங்குருவிக் கூட்டில் 
செய்ய வேண்டிய காரியங்களைக் கூறுகின்றது . 


234 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2130 


சுவடி எண் : 1114 


சட்டைமுனி சூத்திரம் - 8 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : சட்டைமுனியார் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 3 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 


8-9 வரிகள் 


அளவு : 21 x 31 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 70 


முழுமை 


தொடக்கம் 


ஆதியெனுங் கயிலாச ஆயி பாதம் 

அழகாக எனைப்பெற்ற அய்யர் பாதம் 
சோதியெனுந் தென்பொதிகை யாசான் பாதம் 

தொழுதிறஞ்சி வேதாந்தச் சூட்சஞ் சொல்வேன் 
ஊதியே உம்மென்றும் அம்மென் றூணி 

ஓதிடவே சாபமெல்லா மோடிப் போமே 
சாதனையால் வகாரமொடு சிகாரங் கூட்டி 

வருந்திடவே பத்துலட்சம் வசிய மாமே ! 


முடிவு 


ஆச்சிந்த வகையாலே சித்தர் செய்தார் 

ஆதியெனும் பார்பதித்தாய் அருளே பத்தி 
பேச்சப்பா தாயினுட வித்தை எல்லாம் 

புகழஈன குருவருளால்க் கண்டு தேறு 
பேச்சத்த குருவருளை வாங்கிக் கொண்டா 

லியல்வான பரகதிக்கு விடமெ யாவாய் 
பாசமத்த குருபதத்தில் நினைவு வைத்தால் 

பாங்காக மனதுவைத்துப் பகரு வாரே ! 


சிவமயம் 


தேவி சகாயம் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


* இதில் , வேதாந்த சூட்சம் பேசப்படுகிறது . சூதம் , நவச்சாரம் , கெவுரி , கெந்தி 
முதலியனவும் அறிய முடிகிறது . 


17 வது தொகுப்பு 


245 


வரிசை எண் : 2131 


சுவடி எண் : 1115 


முப்பூ 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அறியக்கூடவில்லை 


ஏடுகளின் எண்ணிக்கை : 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 8-9 வரிகள் 


அளவு : 21x3 : செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


எண்ணிக்கை : 100 


முழுமை 


தொடக்கம் 


தானென்ற வயித்தியத்தில் மருந்து கேளு 

தப்பாது பூனீறு சாரம் வேணும் 
வானென்ற தயிலமொடு செந்தூரம் பற்பம் 

வளமான கிருதமொடு லேகி யந்தான் 
வேனென்ற தலைமுழுக யெண்ணை கஷாயம் 

விதமான திதுகளெல்லா முப்பே யாதி 
நானன்றாய்ச் சொல்லுகிறேன் முப்பூ வப்பா 

நலமான உவர் நிலத்தில் கண்டு பாரே ! 
முடிவு 
நாளியுடன் எள்ளெண்ணை படியரைதான் விட்டு 

நலமாகக் காய்ச்சிவைத்துக் கொண்டு நீயும் 
ஊளியென செந்தூரங் கலந்து கொண்டு 

கொடுத்திடுவாய் உள்ளுக்கும் மேலும் போடு 
வாளியென சாய்ங்காலங் குளிக்கச் சொல்லு 

மைந்தனே மூன்று நா ளிப்படியே செய்ய 
சூளியென்ற சொரிகரப்பான் தீர்ந்து போகும் 

சுகமான மருந்திதுதான் சொன்னேன் பாரே ! 
காலம் 


இல்லை 
குறிப்பு 

இதில் , எல்லா மருந்து கட்கும் முப்பூவே முதல் என்று கூறப்பட்டுளது . 8000 
காண்டத்தில் எடுத்தெழுதியது என்று தொடக்கத்தில் உள்ளது . 8000 என்பதற்கு அசூ 
என்று எழுதப்பட்டுளது . இதில் 13 செய்யுட்களே உள்ளன . 

இது , அகத்தியர் -8000 போலும் , அதிலிருந்து முப்பு பற்றிய செய்தகளை எடுத் 
தழுதப்பட்டுளது போலும் 


236 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2132 


சுவடி எண் : 


1116 


விஷபேதி 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அறியக்கூடவில்லை 


ஏடுகளின் எண்ணிக்கை : 9 


சுவடியின் நிலைமை : மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 21x3 , செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 


150 


முழுமை 


தொடக்கம் 


கேளப்பா ஊளியென்ற காத்துச் சொல்வேன் 

கெடியான சாமளா தேவி யாலே 
காணப்பா மைபோலே கறுத்து நிற்குங் 

கண்ணுக்குள் தோற்றாது கடின மெத்த 
வாளப்பா காத்தினுட விபர் மெல்லாம் 

மைந்தனே சொல்லுகிறோங் கேளு கேளு 
பாளப்பா பண்ணிவிடும் உலக மெல்லாம் 

பரிசுத்த மாயிலிருந்தால் ( பறக்கும் பாரே 


1 


முடிவு 


காயம் வசம்பு . அரத்தை . வெள்ளுள்ளி திப்பிலி 
கிராம்பு , சாதிக்காய் , சாதிப்பத்திரி , இஞ்சி , வ ... 
குட்டிவிளாச் சாறு . வேலிப்பருத்திச் சாறு 4 நாலு 

சாமம் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , விஷபேதிக்கு மருத்து , பஞ்சாண்டனாதி மாத்திரை சிங்குவிகை , நாகக் 
கட்டு , வங்க செந்தூரம் , பட்சி உண் எருக்கம் அல்லியன் உள்ளன . 

இது , எமது சவடி என 655 PG வைத்தியம் போன்றது. 


237 


17 - வது தொகுப்பு 
வரிசை எண் : 2133 


சுவடி எண் : 1117 


கொங்கணர் வழலை முறை-31 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : 


கொங்கணர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 7 


சுவடியின் நிலைமை : 


மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு 8-9 வரிகள் 


அளவு : 21x31 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 150 


முழுமை 


தொடக்கம் 


அஞ்சென்ற மனதுக் கப்பா 

அகம்புறம் ரெண்டு முண்டும் 
நஞ்சுண்ட அகத்தான் காது 

நயனந்தாள் பிறமு மாச்சு 
அஞ்சென்ற ரெண்டு மங்கே 

அடைபட்டா லப்போதுங் காணும் , 
தஞ்சென்ற ஆத்தாள் சொன்னாள் 

தான்தேடிப் பார்த்த வாறே ! 


முடிவு 


தாக்கியுள் னோக்கி னாக்கால் 

தானமாஞ் சுவரே தோன்றும் 
சாக்கிரங் கண்ட தெல்லாம் 

தயாநிதி நிர்மல மாய்த் 
தூக்கியுள் ளோடும் பாரு 

சொர்னங்கா சிளுக்கி றாப்போல்த் 
தேக்கியுள் ளுந்தி னாக்கால் 
தெளியநாட்ச் செல்லும் பாரே ! 


- 31 


வழலை முற்றும் 
சிற்குரு பாதமே கெதி 


இல்லை 


குறிப்பு 


இது வழலை பற்றி 31 செய்யுட்களால் ஆன நூல் 


238 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் 


. 


2134 


சுவடி எண் : 


1118 


ஊர்வசி ரெத்தினச் சுருக்கம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : ஊர்வசி 


ஏடுகளின் எண்ணிக்கை : 8 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 6-8 வரிகள் 


அளவு : 21x31 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 


150 


முழுமை 


தொடக்கம் 


ஏக மாகி யிருந்த பராபரம் 
தேக சீவசை தன்னிய சிகாரனை 
யோக மாக நினைக்கு முறுவசி 
தோகையாள் சொல்லு ரெத்தினச் சுருக்கமே 


முடிவு 


ஆதியின் விலாஷ மிவையான செகம்யாவும் 
பேதகமதா யறிஞர் பேசுவது முண்டோ 
( சா ) திபல வானவுயிர் சேகரமி தொன்றே 
நீதிமொழி யான பதினெட்டது முற்றே ! 
உருவசி ரெத்தினச் சுருக்கம் 

முற்றும் 


--28 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இது , எமது சுவடி எண் 148/D_237 போன்றது . இதில் சீவன் விளக்கம் 
பிரம்ம விளக்கம் , முப்பு மார்க்கம் , குண்டலினி யோகம் முதலியன கூறப்பட்டுள்ளன . 


17 - வது தொகுப்பு 


239 


வரிசை எண் : 2135 


சுவடி எண் : 1119 


முனியசாமி அண்ணா கைபாகம் 


பொருள் : மருத்துவம் 


நுாலாசிரியர் : மூனியசாமி அண்ணா 


ஏடுகளின் எண்ணிக்கை : 13 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 21x31 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி , எண்ணிக்கை : 250 


முழுமை 


தொடக்கம் 


கெந்தகத்தை இரும்புக் கரண்டியில் பசுவின் 
வெண்ணையைத் தடவி உருக்க உருகும் 
கருஞ்சீரகத்தை அரைத்து நெல்லிக்காய் ரசம் 
எடுத்து அதில் கலக்கித் தெளியவைத்து 
ஷை சரக்கை உருக்கிச் சாய்க்க வட்டாகும் 


முடிவு 


எருக்கிலையைச் சுத்திக்கொண்டு வேப்பெண்ணையைச் 
சுடவச்சு அதில் துவைச்சு ஒத்த விடவும் 
ஷை இலையை ரெண்டாய் நறுக்கிக் கொள்ளவும் 
கொண்டவாதந் தீரும் 


. 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , நவச்சாரம் , எண்ணெய் எடுக்க , கற்பூரசலாசத்து பஷ்பம் , ரசகற்பூரக் கட்டு , 
காந்த ரச வில்லை , அரிதார எண்ணெய் , பல விஷத்துக்கு , கெந்தகத் தயிலம் , ர - 
பதங்கம் , முதலியன உள்ளன . 


240 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2136 


சுவடி 


எண் : 1120 


கருவூரார் சூத்திரம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : கருவூரார் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 26 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 6-9 வரிகள் 


அளவு : 21 x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 500 


தறை 


தொடக்கம் 


வண்ணார் மாடன் தியானம் 


அரிஓம் அகோர சத்துரு சங்காரா 

நீல பரிபூரண பூசை கொண்ட 
வண்ணார் மாடனல்லவோ நானொரு 

மந்திரவாதி யல்லவோ 


முடிவு 


தேங்காய் எண்ணெயில் ஒரு சல்லி இடை சூடனை 
போட்டுக் காச்சி இளஞ்சூட்டே காதில் அடைத்து 
பஞ்சை வைக்கவும் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , மந்திரங்கள் மருந்துகள் கூறப்பட்டுள்ளன , மேலும் இதில் நவக்கிரகபூசை , 
வங்கபற்பம் , மேகராங்க பல்லாரி , அவின் செந்தூரம் , வெட்டுவான் பற்பம் , சஞ்சீவி 
குணம் , கடுக்காய் லேகியம் , கடுகு லேகியம் முதலியன உள்ளன . 


241 


17-வதுதொகுப்பு 


சுவடி 

எண் 


: 


வரிசை எண் : 2137 


1121 


அகத்தியர் பாடல் 


பொருள் : மருத்துவம் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 12 


நூலாசிரியர் : அகத்தியர் 
சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 


அளவு : 264 X 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 250 


குறை 


தொடக்கம் 


..... 


பூரணமாம் மும்மூலப் பொறியிற் சூடாம் 

புகையெழும்பி .. 
காரணமாம் நீர்கலந்து கண்ணில் ரோகம் 

கனலெழு 


........ 


......... ! 


முடிவு 


அத்ததொரு மண்டூர நீறு சொல்வேன் 

அதிகமாஞ் சிறுசுணங்கு அரைத்துப் பூசி 
வைத்திடவே மண்குகையில் சில்லுப் போட்டு 

வளமாகச் சீலையொன்று வாயிற் செய்து 
பத்தியுடன் கிசபுடத்தில் நீறிப் போகும் 

பற்றி நீ அதையெடுத்து வைத்துக் கொண்டு 
பதனமாய்த்தேனிலே பொசித்தி டாயே ! 

- 46 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , இடையிடையே ஏடுகள் இல்லை . தொடர்ச்சி இல்லை . இதில் , தாம்பூர 
பற்பம் , ரசபற்பம் , வெள்ளீய பற்பம் , காரீயபற்பம் , வெண்கல பற்பம் , திராவின் பற்பம் 
கல்நாரணை பற்பம் , ஒளுக்கரை பற்பம் , நாக பற்பம் , மண்டூர பற்பம் முதலியன 
உள்ளன . 

இது , எமது சுவடி எண் 311 - e , D566 அகத்தியர் 205 போன்றது 


. 


16 


212 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2138 


சுவடி எண் : 1122 


வைத்தியத் திரட்டு 


பொருள் : மருத்துவம் 


நுாலாசிரியர் : பலர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 10 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு 6- 7 வரிகள் 


அளவு : 28/3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 


200 


குறை 


தொடக்கம் 


......... 


யிடைகூட்டி யிடைத்துவிடு மண்ட லந்தான் 

ண்ணும்திண்ணும் யெளிச்சல்லே ஆறுவகை 
கிராணியெல்ல சடைத்தது கெ ..... 

புவியுள்ளோர்க்குத் தாக்கினால் புளியொடு புகையிலை 


.... போம் 


முடிவு 


சரக்கொடு லோசஞ்சாத .... .... சேந்துமை 
சரக்கொடு கார லவண செந்தூரஞ் 
சரக்கொடு , சூத்திர முந் தங் . 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , ஏடுகள் ஒடிந்துள்ளன . இடையிடையே ஏடுகள் இல்லை . 


இதில் , அண்ட நீரு , ராசிவங்க செந்தூரம் , கினிஞ்சிச் சுண்ணம் , சிங்கி பற்பம் 
முதலியன உள்ளன . 


243 


( 7 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 


2139 


சுவடி எண் : 1123 


திருமூலர் வாக்கியம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : திருமூலர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 15 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 8-9 வரிகள் 


அளவு : 39x4 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி எண்ணிக்கை : 800 


முழுமை : 


தொடக்கம் 


............ 


காதான 
வேதாக மத்தின் மெய்ஞ்ஞான மெய்ப்பொருளை 
ஆதார சக்தி அருளு மனோன்மணி 
மாதாவின் பாத மலரடி 


முடிவு 


கண்டிடு நெய்தேன் கனிசீனிச் சக்கரையில் 
உண்டிடும் போது ஓடிடும் மேகம் 
பண்டுள வியாதி யாகிலுமே பரந்திடுந் 
தெண்டிசை நமனுந் தியங்கிடு முண்மையே ! 


180 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , குழந்தை கருவில் ஆண் , பெண் அறிய , நாடி கொண்டு கருப்பிணியின் கூறு 
கூறுதல் , வாயுவினால் வரும் விரணங்கள் முதலியன கூறப்பட்டுள்ளன . 


244 


தமிழ்ச் சுவடிகவின் 


வரிசை எண் : 2140 


சுவடி எண் : 1124 


குருமுனி தண்டகம் 


பொருள் : மருத்துவம் 


நுாலாசிரியர் : குருமுனி 


ஏடுகளின் எண்ணிக்கை : 13 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 16x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 200 


முழுமை 


தொடக்கம் 


அந்தணர் பாதம் போற்றி 

அறிவு .... வோர்க் கெல்லாம் 
சந்ததம் பூமி மீதில் 

சாற்றிய தண்ட கந்தான் 
யெந்தனார் பின்னை யெல்லாம் 

யிதுவறிந் துள்ளே கொண்டு 
பைந்தமிழைப் பிறர்விள் ளாதார் 

பெரியவ ராகுந் தானே ! 


1 


முடிவு 


கானே துடரி கண்டவர்க் கெய்தும் 
கானே பிடித்து நாமுமா னோமே ! 


-98 


ஆனோமே சிவனடி தொழுதே பிறிய 
மானே பார்பதி மக்களு மானோம் 


-100 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் , 98 - ஆம் செய்யுட்களுக்குப் பிறகு செய்யுள் எண் 100 தரப்பட்டுள்ளது . 


இது . எமது சுவடி எண் 347 - h / D_683 அகத்தியர் தண்டகம் போன்றது . 
கடைசிச் செய்யுளின் பின்பகுதி இதில் இடம் பெறவில்லை பாடவேறுபாடுகள் உள்ளன . 


17 - வது தொகுப்பு 


245 


வரிசை எண் : 2141 


சுவடி எண் : 1125 


குருமுனி பட்சணி 


பொருள் : மருத்துவம் 


நுாலாசிரியர் : குருமுனி 


ஏடுகளின் எண்ணிக்கை : 16 

( 14-29 ) 


சுவடியின் நிலைமை : மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 


அளவு : 16x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை ; 300 


முழுமை 


தொடக்கம் 


திருமகள் சோதி பாதம் 

சிகதல வல்லி மாது 
மருமகள் அவளே யுந் 

மவுனத்தில் நந்தி தோணக் 


முடிவு 


ஓமிந்தப் படியுரைத்துப் பராபரந் தன்னை 

உச்சரித்துப் பூரணமயாய் குடிபத் துள்ளே 
போமிந்தப் பூரணத்தைப் போகா மற்றான் 
போதரவா யுட்கொண்ட தறிவாம் பாரே ! 

சிவமயம் 
குருமுனி சகாயம் 


. 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இது , எமது சுவடி எண் 228 - b / D 368 
உள்ளன . 


போன்றது . 


பாடவேறுபாடுகள் 


தமிழ்ச் சுவடிகளின் 


246 


வரிசை எண் : 2142 


சுவடி எண் : 1126 


வைத்தியத் திரட்டு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : பலர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 188 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 5-10 வரிகள் 
எழுத்து : தமிழ் 


அளவு : 18x3 செண்டி மீட்டர் 


குறை 


கி . எண்ணிக்கை : 3500 
தொடக்கம் 


மாடு செருமுகிறதுக்கு மருந்து 


குப்பமேனி இலையும் வெள்ளை வெங்காயம் 
வசம்பும் நறுக்கிச் சிறு ......... பிசைந்து 
ரெண்டு நாசியிலும் விடவும் தலையிலே 
பிளக்க ... வும் . 

குருவே துணை 


முடிவு 


.நினான் 34 , வாய்த்தி 
சாத்திடக் கற்பூரத் தத்தச் சாத்தி 
தேய்த்திடு வட்டதாக ரவியினில் 

35 
சொல்லிய வட்ட ஓட்டில் துலங்க ...... 
...... ல லதோர் சீலை செய்து நவின்டிடு ... 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் விரோசன குளிகை , பிறமூலத்துக்கு மருந்து , உள்மூலத்துக்கு மருந்து , ஆசின் 
பவுத்திரம் . கொடிப் பவுத்திரத்துக்கு மருந்து , ராச பிளவைக்கு மருந்து , வயத்துக் 
கடுப்புக்கு மருந்து , சூனியத்துக்கு மருந்து , எலிக்கடிக்கு மருந்து . கழல் வாதத்துக்கு , 
எரிகுள்மத்துக்கு , வாய்வுக்கு மருந்து முதலியன உள்ளன . எழுத்துக்கள் தெரியாவண்ணம் 
ஏடுகள் புகை படிந்துள்ளன . 


17 - வது தொகுப்பு 


247 


வரிசை எண் : 


2143 


சுவடி எண் : 1127 


கைக்குணை புத்தகம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அறியக் கூடவில்லை 


ஏடுகளின் எண்ணிக்கை 210 
( இடையிடையே ஏடுகள் இல்லை ) 


சுவடியின் நிலைமை: மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 19x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 4000 


குறை 


தொடக்கம் 


எழுத்தாணி லக்க மறியும் படி 

வெண்பா 


ஏகம் பெருங்கலக்கம் ரண்டு தனபதியார் 
ஆகமிசை மூன்று அதிநோயாம் - மேகம் 
பொருள் சேரும் நாலுபோர் வெல்லு மஞ்சு 
அருள்சேரு மாறென் றறி . 


* 


முடிவு 


......... 


என்று முறையருந்து யிடதுகால்ப் பெரு 

போடவும் , பின்னை ... பற்றி பின் 
அதையெடுத்து பாலிற் போட்டு விடவும் 


......... 


...... 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


தில் முதல் ஏட்டின் பின்புறத்தில் இந்தப் புஸ்தகத்தின் ஏடுகளில் 1-14 வரைக் 
கும் அட்டவணையாம் . மறுபடியும் உள்ளதுகள் 1 துவக்கி 235 வரைக்குமுள்ளது என்று 
எழுதப்பட்டுள்ளது . அப்படியே இந்நூலின் தலைப்புகளை அகர வரிசைப்படுத்திய அட்டகு 
வணை எழுதப்பட்டுளது . எதிரே பக்கங்களும் குறுப்பிடப்பட்டுள்ளன . இது இச்சுவடிக் 


ஒரு சிறப்பு: 


இதில் தேன்குழவிக் கூடுபிடுங்க , கிணற்றின் சலத்தின் புழுகாண , இடுப்பு வலிக்கு , 
போசன சவுந்தரி வடகம் , எலியோட மருந்து , புதை மருந்து , வெடி மருந்து . கெற்பந் 
தரிக்க , யோனிதள்ளினதுக்கு மருந்து முதலியன உள்ளன . 


248 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2144 


சுவடி எண் : 1128 


அகத்தியர் குருநாடி கைபாகம் 


பொருள் : மருத்துவம் 


நுாலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 56 


சுவடியின் நிலைமை : நல்ல நிலை 


பக்கத்திற்கு : 5-7 வரிகள் 


எழுத்து : தமிழ் 


அளவு : 28 x 3 செண்டி மீட்டர் 
கி . எண்ணிக்கை : 1000 


குறை 


தொடக்கம் 


ஆதியாங் கடவுள் தன்னை 

அனுதினம் போற்றி செய்து 
தீதறும் வியாதி தன்னைத் 

தெளிவுட னறிய வேண்டி 


முடிவு 


சாஷ்த்திரப் படியே சவுபாக்கிய வடகம் 
நேத்திய தாக நிச்சயம் செய்வோம் 
இத்தலம் தன்னில் ஆவர்க்கு மேதான் 
சத்திய மாமுனி தானுரைத் தாரே ! 


காலம் 


ல்லை 


குறிப்பு 


இதில் , 17 - ஆம் ஏடுவரை 81 பாடல்கள் உள்ளன . பின்னர் வாத சுரத்தின் குணம் , 
மலட்டுப் புழுவுக்ரு , பாரிச வாய்வுக்கு , மசநரி கடிக்கு , திப்பிலா திச் சூரணம் , தாளிச 
பத்திரி வடகம் , எலிகடிக்கு மருந்து , கிராணிக்கு மருந்து முதலியன உள்ளன . 

53 - ஆம் ஏட்டிற்குப் பிறகு 4 ஏடுகள் 1,2,3,4 என்ற ஏட்டெண் கொடுக்கப்பட்டுள்ளன . 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 2145 


சுவடி எண் 


. 


1129 - a 


குருநாடி சாத்திரம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அறியக்கூடவில்லை 


ஏடுகளின் எண்ணிக்கை : 12 ( 23-34 ) 


சுவடியின் நிலைமை : 


மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 


அளவு : 31x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 150 


குறை 


தொடக்கம் 


சீர்பெறு முனிவர் வேதம் 

தெரிந்தபி னுலகத்தோர்கள் 
பேர்பெறு கருவி லுதித்த 

பிணிபலன் உணர்ந்து தேர்ந்து 
உளபல நாடிக் கெல்லாம் 

முயர்பெறு நாடி மூன்றுள் 
சேர்குரு நாடி நேர்மை 

இயலுடன் கூற லுற்றார் 


முடிவு 


..... 


காரியம் பதனோ 
செவ்வாய் வியாழன் பிணி தீரும் 
ஆரிய 

குருநாடி சூத்திரம் முற்றும் 


...... 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் , கடைசி ஏடுகள் இரண்டும் பாதியாக ஒடிந்துள்ளன . 

இது , அகத்தியர் , வால்மீகர் நாடியினும் வேறுபட்டது . நாடி பார்க்கும் முறை . 
வியாதியறியுந் தன்மை முதலியன இதில் அடங்கியுள்ளன . 


250 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2146 


சுவடி எண் : 1129 - b 


அகத்தியர் வைத்திய சூத்திரம் -16 


பொருள் : மருத்துவம் 


நுாலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 4 

( 35-38 ) 
பக்கத்திற்கு : 6 வரிகள் 


சுவடியின் நிலைமை : 


மிக மிகப் பழுது 


அளவு : 31x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 200 


முழுமை 


தொடக்கம் 


மூடிவு 


காலம் 


குறிப்பு 


இது , எமது சுவடி எண் 254 - b | D 454 அகத்தீசர் பதினாறு போன்றது , 


251 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 2147 


சுவடி எண் : 1129 


போகர் பூரணாதி 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : போகர் 


ஏடுகளின் எண்ணிக்கை 2 ( 39-407 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 4-6 வரிகள் 


எழுத்து : தமிழ் 


அளவு : 313 3 செண்டி மீட்டர் 


கி . எண்ணிக்கை : 50 


முழுமை 


தொடக்கம் 


முடிவு 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இதில் , எமது சுவடி எண் 314 - c | D 574 போக நாதர் 700- பூரணாதியின் வேறு 
பட்டது . கலிவெண்பாவாலானது . 


252 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2148 


சுவடி எண் : : 1129 


வைத்தியத் திரட்டு 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எண்ணிக்கை : 78 ( 41-118 ) 


நூலாசிரியர் : பலர் 


சுவடியின் நிலைமை : யிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 1-7 வரிகள் 


அளவு : 31x3 செண்டி மீட்டர் 


எழுத்து ! தமிழ் 


கி . எண்ணிக்கை : 1300 


குறை 


தொடக்கம் 


பச்சைக் கல்பூரவைப்பு 


- 1 


1 


சாப்பிராணி 
பூரம் 
சிலாசித்து 


1 


- 


] 


மிளகு 
ஏலம் 
சிறுலவங்கப் 

பட்டை 
பூநீறு 
கிச்சிலி 
பச்சையிலை 


- 12 


1 


இது வெல்லாம் 
பொடி செய்து 


- 


1 


- 


1 


முடிவு 


னாழி மோரில் கரைத்து யிருநாழியாகக் காச்சி 
பொழுதகையும் சிறங்கை , சிற வகை குடுக்கவும் 
வீக்கம் வத்தும் . புகை வாங்கும் 

உப்பு கூட்டவும் 


| 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் பிரமானந்த பைரவம் திருமூர்த்தி ஆனந்த பைரவம் . பேதி ஆனந்த 
பைரவம் , பிள்ளை பெறாமல் இருந்தால் , திரிலோக சிந்தாமணி , ரசபூபதி , ராமபாணம் , 
சேராங்குசம் ஆனந்தனாதாரம் , திருவழி சிந்தூரம் , முதலியன உள்ளன் . 


17 - வது தொடக்கம் 


253 


வரிசை எண் : 2149 


சுவடி எண் : 1130 .a 


அகத்தியர் வண்ணம் - வாகட வண்ணம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : 


அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 4 


சுவடியின் நிலைமை : சிறிது பழுது 


பக்கத்திற்கு : 9-10 வரிகள் 


அளவு : 20031 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 100 


முழுமை 


தொடக்கம் 


வாகட வண்ணம் 


சம்புடனே வேர் விரையை 

உண்பவர்க்குக் குருணி மூலந் தெ........ 
தீருமென்று கும்பமுனி யாருரைத்த 

சித்திரப் பிலத்தின் மூலம் 


முடிவு 


மங்கு சொறி தேமல்களும் பொங்கு 

மண்டவாத சன்னி மிங்கிதமா யோடும் புரை 
மாக்கெ ..... -ந்துனால் னசியம் 
மூக்கதனி லேவிடவே 

தாக்குடனே 
கூடுவலி போக்கிவிடு மேக ............. 

ஆரறிவார் மூலிகைப் பிரையோகமே ! 


that 


வாகட வண்ணம் 


முற்றும் 
குருவே துணை 


காலம் 


இல்லை 


குறிப்பு 

இது , 96 வகைப் பிரபந்தங்களு ளொன்றான " வண்ணம் என்ற பாடலாகும் . 
மூலிகைகளையும் , மருந்து செய்முறைகளையும் , விளக்கிக் கூறுவது . இன்ன மருந்தினால் 
இன்னின்ன நோய்கள் தீரும் என்றே கூறுகிறது . இது அடுத்த ஏட்டின் தொடக்கத்தில் 
மூடிகிறது . 


254 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2150 


சுவடி எண் : 1130-6 


அகத்தியர் சவுமிய சாகரம் - 1200 


பொருள் : 


மருத்துவம் 


நுாலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 7 


சுவடியின் நிலைமை : சிறிது பழுது 


பக்கத்திற்கு : 9-10 வரிகள் 


அளவு : 20x31 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 150 


குறை 


தொடக்கம் 


மேக லேகியம் 


பாரப்பா புலத்தியனே சொல்லக் கேளு 

பதிவான மேகமென்ற வகைகட் கெல்லாம் 
வீரப்பா தானோடு வகுத்திரிவ தற்கு 

விவரமுள்ள கிருதவகை யொன்று கேளு 


முடிவு 


நீதியுடன் விபூதியை நீ கிடாட்சித் தாக்கால் 

நேர்மையுடன் சகல பிணி மாண்டு போகும் 
சோதியென்ற உக்கிரகண பதியின் சூட்சம் 

சுத்தமுடன் மாரணத்துக் குயிரு மாச்சே ! 


--247 


கணபதி சூட்சம் முற்றும் 


காலம் 

சவுமிய , புரட்டாசி மாதம் 17 - ஆம் தேதி எழுதினது . 

முற்றும் 

புட்டனாயக்கன் குமாரன் நரசய்யன் கையெழுத்து . 
குறிப்பு 
இதன் தொடக்கத்தில் , அகத்திய சுவாமியார் 

சவுமியா சாகாரம் 1200 
பார்த்து பலவிதம் எழுதினது அறியவும் ராம செயம் என்றுளது . எனவே இதில் 1200 
பாடல்கள் இல்லை . சில பாடல்களே உள்ளன . தொகுத்து எழுதப்பட்டுளது . 

இதில் , வசியம் , கணபதி வசியம் , தம்பனம் , மாரணம் முதலியன கூறப் 
பட்டுள்ளன . 


255 


17 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 2151 


சுவடி எண் : 1130 -c 


தோஷத்துக்கு 


பொருள் ! மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 1 


சுவடியின் நிலைமை : நல்ல நிலை 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


அளவு : 21x3 , செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 30 


முழுமை 


தொடக்கம் 


சுரத்தின்மேல் வருவாத தோஷத்தோடு 

சுரதோஷந் திரிதோஷம் பிரம்ம தோசம் 
உரித்துவரு தோசமெல்ல மொழிவதற்கு 
உரைக்கின்றேன் திரிநேத்திர மேதா னப்பா . 


முடிவு 


ஆமடா நெஞ்சுவிஷ மென்ற தெல்லாம் 

அகலுமே சுகசன்னி அதிக தோசம் 
ஓமடா மலக்கட்டும் சகலக் கட்டும் போம் 
உமைக்கரனார் உரைத்தபடி உண்மை தானே ! 

முற்றும் 


3 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


சகல தோஷத்துக்கும் மருந்து முதலியன 


பாடல்களே உள்ளன . 
கூறப்பட்டுள்ளன. 


256 


வரிசைஎண் : 2152 


தமிழ்ச் சுவடிகளின் 

சுவடி எண் : 1130 - d 
அகத்தியர் பாடல் 

பொருள் : மருத்துவம் 


நுாலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 3 


ஈ வடியின் நிலைமை : நல்ல நிலை 


பக்கத்திற்கு : 8-9 வரிகள் 


அளவு : 20x31 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 


80 


குறை 


தொடக்கம் 


சென்ம ராசி 


வானத் தாவிய பொதிகை மகத்தான 

ரிஷியுடைய வாக்கில் நேர்மை 
பானத் தாவிய பூசை ... 

பரிவான சிவயோகம் பண்ணு 
மீனத்தாவிய ராசி 

விளங்கினர் கன்னிமுதல் வியலு மேடம் 


முடிவு 


உரையிரேன் ஒன்பதிலே செவ்வாய் நன்று 

உத்தமனே வாக்கிலே புதனும் நன்று 
பரையிரேன் பதினொன்றில் பானும் நன்று 

பாங்கான சந்திரனும் ஏழில் நன்றே ! 


-11 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இது எமது சுவடி எண் 288e | D . 512 அகத்தியர் தீட்சாவிதி 200 போன்றது . இதில் 
3 பாடல்களே உள்ளன , 

இதில் இராசி சக்கரத்தின் கிரகங்களின் நிலை பற்றிய நன்மை தீமை கூறப் 
பட்டுள்ளன . 


257 


17 - வது தொகுப்பு 
வரிசை எண் : 2153 


சுவடி எண் : 1131 


அகத்தியர் கர்ம சூத்திரம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : 


அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 18 ( 15-32 ) 


சுவடியின் நிலைமை : நல்ல நிலை 


பக்கத்திற்கு 8-10 வரிகள் 


அளவு : 21x31 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 


400 


முழுமை 


தொடக்கம் 


கொள்கிற பேரைக் கேளு 

குருமொழி தவறா னாகில் 
தெள்ளிய தாயார் தந்தை 

சீரடி வணங்கிக் கொள்வன் 


முடிவு 


சாடையொடு குன்றியிடை கொள்ளும் போது 

தனித்திருந்த மெய்ஞ்ஞானந் தயவாய்க் கொள்ளுந் தோணும் 
மேடையென்ற கொலுமேடை விமானந் தோணும் 
விள்ளாதே ஒருவருக்கும் விவர முற்றே ! 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் பேயோட்ட , கேசரி , உற்பனம் முதலியன உள்ளன . 


இது , 22 -ஆம் ஏட்டில் முடிகிறது . இதன் பின்னர் பஞ்சதீபாக்கினி வியாழன் , 
சுக்கிரன் , சனி , தசப் பொருத்தம் , கணமறிதல் திரி தீர்க்கம் , யோனி ராசிப் பொருத்தம் 
இராசிக்கதிபதி , இராசிவசியமறிய . கயிறு அஸ்து , இரச்சுப் பொருத்தம் முதலியனவும் , 
கடைசியில் சக்கரங்களும் உள்ளன . 


17 


258 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2154 


சுவடி எண் : 1132 


அகத்தியர் - நிகண்டு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 60 + 4 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 


அளவு : 13,3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 1000 


குறை 


தொடக்கம் 


உன்னிய பொதிகை யாக வாழும் 

ஒருதனி யருளைப் போற்றி 
இன்னில் நிகண்டு 


முடிவு 


பெற ........ ஆசான் ......... தீனவனாய் நெ .. 
பெறச் சொல்ல நி ............. யரி நீ ஈதா வந்த 
யெச்சி ........தீதறு ... 

...... பெறுக .............. ம் 
விரையறுப் பாயே ! 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , பின் வாசியம் , பிரிவுக்கு, சுந்திரி , சர்ப்ப நெய் முதலியன உள்ளன ! 
பிற்பகுதி ஏடுகள் மந்திரங்களும் , சக்கரங்களுமாக உள்ளன . 


17 - வது தொகுப்பு 


259 


வரிசை எண் : 2155 


சுவடி எண் : 1133.2 


மந்திர சாத்திரம் 


பொருள் : மாந்திரீகம் 


நூலாசிரியர் : அறியக் கூடவில்லை 


ஏடுகளின் எண்ணிக்கை : 12 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு 5-6 வரிகள் 


அளவு : 11 } x21 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 100 


குறை 


தாடக்கம் 


......... 


...... 


கணபதியே துணை 
கணபதி என்றிடக் கலங்கும் வல்வினை 

... மில்லை 
மாரணம் 

வீரபத்திர மந்திரம் 
வெள்ளி செவ்வாயில் சொறி தவளை பிடித்து 
நால் காலுக்கும் எட்டாணி அறைந்து 


முடிவு 


தலைவலிக்கு மருந்து 
தயிவழை யிலையும் வெள்ளை வேங்கையும் 
இவ்வகை இரண்டையும் அம்மியில் 
வைத்து அரைத்து சீலையில் வைத்து 
நாசியில் பிழியவும் , தலைவலி தீரும் 

குருவே துணை . 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , துவாலை , இரைக்க மாரணம் , அங்கத்து வித்தை தண்டு கட்ட , ரதமிரங்க , 
தண்டெடாது , ஈருவகை , மருந்தீட்டுக்கு , முதலியனவும் , மந்திரங்களும் , சக்கரங்களும் 
உள்ளன . 


260 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2156 


சுவடி எண் : 1133-6 


வைத்தியம் கையேடு 


பொருள் : மருத்துவம் 


நுாலாசிரியர் : பலர் 


ஏடுகளின் ஏண்ணிக்கை : 6 


சுவடியின் நிலைமை : 


மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 


அளவு : 131x 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 


120 


குறை 


தொடக்கம் 


கரிமுகத்தோன் வொத்தா கணபதி தாள்கள் 
பிரியமுடன் சாராயத்தைப் பேசுகிறேன் - துரிதமுடன் 
புதர்வண்ணான் செய்யும் பு.............சாயானந்தன் தொழிலைப் 
பதராமல் 

விஞ்சை மந்திரம் 


.... 


முடிவு 


பால் சுரக்க மருந்து 


வேம்பின் கொழுந்து ஒரு பிடியும் 
அரிசியும் 

அரைத்து 
ஆக்கி சாப்பிடவும் உடனே பாலூறும் 
மஞ்சள் மந்திரித்து குடுக்கவும் 
அந்த மஞ்சள் லளத 


... 


காலம் 


இல்லை 
குறிப்பு 

இதில் , மாந்திரீகம் , வைத்தியம் முதலியன உள்ளன . 


, 


261 


17 - வது தொகுப்பு 
வரிசை எண் : 2157 


சுவடி எண் : 1134 


அகத்தியர் தண்டகம் 


பொருள் : மருத்துவம் 
ஏடுகளின் எணணிக்கை : 70 


நுாலாசிரியர் : அகத்தியர் 


பக்கத்திற்கு : 4-5 வரிகள் 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


எழுத்து : தமிழ் 


அளவு : 10x21 செண்டி மீட்டர் 


கி . எண்ணிக்கை : 300 

குறை 
தொடக்கம் 

பூவது வாச மாகும் 

பொருந்திய தண்ட கத்தை 
நாவது ஓதுந் தானே 

நடுவாணை யிருந்துங் கேளு 
போவது வருவ தாகும் 

பூரணங் காப்ப தாகும் 
ஆவது கோடி வித்தை 

ஆனந்தங் காப்ப தாமே ! 
முடிவு 

அச்சமுமில்லை பார்ப்போர்க்கு 
ஆதியான கார்ப்பன முற்றே ! 

- 129 
பச்சணி நந்திமூலர் பாடலின் மனனம் பார்த்து 

பட்சணி பாடினார்கள் பக......தண்டகத்தில் 
கத் .......... 

யென்னில் தன்னைச் 
சேர்ப்பது முத்தி யாமே 

- 132 
முத்திலும் நூறு கூட்டி ......... தோணும் 

குருபாதமே கெதி 
அகத்திய மகாமுனிவர் லெட்சிக்கவும் 

சிவமயம் 
ஆயக் கல்லையும் ......... அம்மி படக்கென்ற 
ஈயத்திலே துள்ளி கிட்டுருக்க வே ..... 
( இத் தண்டகத்தில் 2 பாட்டு இல்லாதிருக்கிறது ) 
கமுக்க மென்னடி கத்தாளை 

காதில் கிடக்குது பித்தாளை 
விட்டுதடி யாசை 

விளாம்பழத்து ஒட்டோடே 
காலம் 

இல்லை 
குறிப்பு 

இதில் முற்று என்ற 129 - ஆம் பாடலுக்குப்பின் இவ்வளவும் இருக்கிறது . பின்னர் 
2 பாடல்கள் குறை என்றும் உள்ளது . இது திருமூலர் தண்டகத்திலும் வேறாயது . 

எமது சுவடி எண் 466 - b / D 1034 அகத்தியர் தண்டகத் தின் வேறாயது . 
A 


262 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2158 


சுவடி எண் : 1135 


சல்லியம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : சல்லிய முனிவர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 110 

( முதலிரண்டு ஏடுகள் இல்லை ) 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


அளவு : 161x2 , செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 


1500 


குறை 


தொடக்கம் 


மஞ்சளிலனு.....வில்ச் சூதம் வாயு வாஞ் 

சென்னி கணங் ............. 
கொஞ்சமாய்க் கருவைத் தொட்டுக் 

கூறுவோ மின்னங் கேளாய்த் 
துஞ்சிய மின்னார் வெந்த மாலையில்ச் 

சுற்றி னவக்க 


முடிவு 


கா ..........க்கிளி........ டாக்கினிக ......... 

க .... டறியை 
அனைத்து பிடாடஷ ...... டு ... கமான மறுமம் 
னாபச்சதக்கு சூனியக் காரரைக் 
கட்டி 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இது எமது சுவடி எண் 155 - a / D 246 போன்றது 

இதில் 3 - வது ஏடுமுதல் , 5 - வது பாடல் முதல் தொடங்குகின்றது . உரையுடன் 
உள்ளது . சல்லியம் உரையுடனும் , சில்லனர தேவதை மந்திரம் , கழுவ மந்திரம் , நாமா 
தேவி மந்திரம் , தெட்சணாமூர்த்தி மந்திரம் , வீரபத்திரன் , காளி மந்திரங்கள் 

மந்திரங்கள் ஆகிய 
மந்திரங்களுடனும் உள்ளன . 


17 - வது தொகுப்பு 


263 


வரிசை எண் : 


2159 


சுவடி எண் : 1136.3 


தெட்சணா 

ணாமூர்த்தி ஞானம் -100 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : தெட்சிணாமூர்த்தி 


ஏடுகளின் எண்ணிக்கை 32 


சுவடியின் நிலைமை : சற்றே பழுது 


பக்கத்திற்கு : 9-10 வரிகள் 


அளவு : 181X4 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை: 700 


முழுமை 


தொடக்கம் 


பூரணமாய் மும்மூலம் வந்த வாறும் 

பூமியென்றுந் திகிர்தியென்று படைத்த வாறும் 
காரணமாய்த் தேவியெங்கும் நிறைந்த வாறும் 

கர்ப்பமுண்டு ரிஷிகள் சாகா திருந்த வாறும் 


முடிவு 


அளியத்த வாயுவிலே வாய்வு சேரும் 

அஞ்சு மொன்றாக் கூட்டினா லாற்றுமா வாகும் 
வளியேடே யிவ்வண்ணங் கண்டு கொள்வாய் 

மானிடரே காயசித்தி ஞான முற்றே ! 


-101 


குருசுவாமி முன்னிற்க 


காலம் 


ஆனி மாதம் 26 - ஆம் தேதி அகத்தியர் ஞானம் எழுதி முகிந்தது . இராமலிங்க 
சுவாமி துணை . ஆண்டிப் பண்டாரத்து மகன் மாரியப்பன் ஏடு . நான்கு நூறு 
தொண்டாயுதபாணி துணை . 

பழனியப்பன் ஆதரி 


குறிப்பு 


இதில் தலைப்புக்கள் இல்லை 
இது எமது சுவடி எண் 350 / D 693 போன்றது 


264 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2160 


சுவடி எண் : 1136 - b 


முத்துத்தாண்டவர் பதம் 


பொருள் : 


சை 


நுாலாசிரியர் : முத்துத்தாண்டவர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 1 


சுவடியின் நிலைமை : நல்ல நிலை 


பக்கத்திற்கு : 5-8 வரிகள் 


அளவு : 18 / X4 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 20 


முழுமை 


( ஒரே பாடல் ) 


தொடக்கம் 


இராம செயம் 

பல்லவி 


திருவுளம் 


எப்படியோ அறியேன் 
எப்படியோ அறியேன் 

அனுபல்லவி 


மைப்படி யுங்கண்ணி 
மங்கைபங் காளனை 
எப்படியும் பணி 
தோற்றிடப் பணிந்திட 


எப்படியோ 


முடிவு 


செய்யமே ஞா ( ? ) வயலுறை வேனோ 
தேடி யுருகித் திகைத்திடு வேனோ 
மெய்யடி யாரடி மேல்விழு வேனோ 
மேலாச் சிதம்பரத்தே தொழுவேனோ 

எப்படியோ அறியேன் திருவுளம் 
எப்படியோ அறியேன் . 


. 


- 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதன் தலைப்பு சிதம்பரேசுபரர் பேரில் முத்துத்தாண்டவன் பதம் என்றுளது . 
ஒரு பாடலே உளது . இராகம் , தாளம் குறிப்பிடப்படவில்லை . 


17 - வது தொகுப்பு 


265 


வரிசை எண் : 2161 


சுவடி எண் : 1137 


தெட்சிணாமூர்த்தி வைத்தியம் - 80 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : தெட்சிணாமூர்த்தி 


ஏடுகளின் எண்ணிக்கை : 22 


சுவடியின் நிலைமை : சிறிது பழுது 


பக்கத்திற்கு : 8-10 வரிகள் 


அளவு : 181x4 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 500 


குறை 


தொடக்கம் 


கிருமிக்கு மருந்து 


முன்னூலெண் பதுசொன்னேன் முதலே காப்பு 

மூலத்தில் நின்றகண பதியைப் போற்றி 
பின்னூலென் பதுஞ்சொல்ல ஆயி காப்பு 
பேறான யென்குருவா முருகன் காப்பு 


முடிவு 


தாமப்பா யெருக்கம்வேர் சமனாய்ச் சேர்த்து 

தாள்வில்லா மூன்றுதினம் புகைக்கு டிக்க 
சோமப்பா சூலையொடு கிரந்தி போகும் 
துடியான மருந்தொன்று சொல்லு வேனே 


65 


- 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இது , எமது சுவடி எண் 262 - b | D 468 போன்றது . 


B 


266 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2162 


சுவடி எண் : 1138 


வைத்தியத் திரட்டு 

பொருள் : மருத்துவம் 


நுாலாசிரியர் : பலர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 15 


சுவடியின் நிலைமை : மிகமிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 19x3 ) செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 250 


குறை 


தொடக்கம் 


............ 


தயிலம் 


மேக சூட்டுக்கு 
நல்லெண்ணெய் , நெய் , விளக்கெண்ணெய் வகைமூணும் 
சேர்த்து , அந்த எண்ணெயில் வனமூலிகை , வல்லாரை 
ஓரிலைதாமரை , பொய்தலைக் கய்யான் , மேக நீர் அடக்கிப் 
பட்டை , செவ்வூர்க்குப் பட்டை செவ்வகத்திப் பட்டை 


முடிவு 


கீழாநெல்லி , செவ்வூகுப் பட்டை , செவ் அகத்திப்பட்டை 
மேக நீரடக்கிப் பட்டை வகை எல்லாம் சேர்த்து , 
கடைமருந்து ; ஊசிக்காந்தம் பலம் , பகளபுத்து பலம் ! 
சாதிக்காய் பலம் , கஸ்தூரி பலம் 3/8 கல் நார்பலம் 1/8 
வாங்கி பதம் பண்ணி போட்டு தலைமுழுகவும் தீரும் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , மேகநீர்க்கு , பித்த நீர்க்குத் தயிலம் , சூட்டுக்கு மருந்து தயிலம் , கெற்பக் 
கிரிமிக்கு மருந்து , ஒருதலைவலிக்குத் தயிலம் . சூட்டு வலிக்கு லேகியம் , கண்டமாலைக்கு 
எண்ணெய் , விபரம் , சூதக வாய்வுக்கு . எண்ணெய் , பவுத்திரத்துக்குத் தயிலம் முதலியன 
உள்ளன . 


இதன் பின்னர் இலக்கியம் எழுதிய ஓடிந்த பாதி ஏடு ஒன்று கோர்க்கப்பட்டிருக் 


கிறது . 


.............. 


, , , 
17 - வது தொகுப்பு 

267 
வரிசை எண் : 2163 

சுவடி எண் : 1139 
வைத்தியத் திரட்டு 

பொருள் : மருத்துவம் 
நூலாசிரியர் : பலர் 

ஏடுகளின் எண்ணிக்கை : 127 
சுவடியின் நிலைமை : மிகப் பழுது 

பக்கத்திற்கு : 5-6 வரிகள் 
அளவு : 16x2 செண்டி மீட்டர் 

எழுத்து : தமிழ் 
கி . எண்ணிக்கை : 1300 

குறை 
தொடக்கம் 

பிரண்டைக் கற்பம் 
பிரண்டை சமூலம் 

ந்து 
சிறுக நறுக்கி .............. தயிலம் இறக்கி 
வை ............... கற்பங் கொள்ள - 
ஒரு பணவிடை ப ... 

று பணவிடை............ 
முடிவு 

இப்படி மூன்றுவிசை பொங்கக் காச்சி 
மூன்றுவிசை துத்திக் கோலில்த் துழாவவும் 
அதன் பிறகு எலுமிச்சஞ் சாறு சற்றுப் பிழிஞ்சால்த் 
திள்ளும் , அதைப் பருப்பு மாவாவது அகப்பையாவது 
கொண்டு நசுக்கினால் நெய்த்துள வரும் 
அப்பத் தண்ணினைத் தொ ............ 

( இதற்குமேல் இல்லை ) 
காலம் 

இல்லை 
குறிப்பு 

இதில் , சாறணைக் கற்பம் , வெள்ளைச் சாரணைக் கற்பம் , புங்கங் கற்பம் , 
சுண்டைக் கற்பம் , கெண்டைக்கு , ரத்தப் பிரமியத்துக்கு , சடுகுடுப்பானுக்கு . மடிவாதத் 
துக்கு , மேகசன்னிக்கு , குளிருக்கு , வெதுவெதுப்புக்கு , காமாலை , பாண்டு , ஊது 
"ாமாலைக்கு வண்டுகடிக்கு முதலான பல வியாதிகட்கும் மருந்துகள் கூறப்பட்டுள்ளன . 


- 


......... 


268 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2164 


சுவடி எண் : 


1140 


மச்சமுனி நிகண்டு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : மச்சமுனி 


ஏடுகளின் எண்ணிக்கை : 13 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


அளவு : 26x31 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி , எண்ணிக்கை : 400 


முழுமை 


தொடக்கம் 


முப்பாழுக் கப்பால் முடிந்தமுத லென்னாளுந் 
தப்பாமற் பூரணத்தைச் சாறுவாய் - எப்பொழுதும் 
வேகாச் சடலமுத்தி வேண்டுகொள்ளு முக்கோணச் 
சாகாக் கிணேசனருள் தான் 

திருமந்திரம் 


முடிவு 


104 


உரைத் திடு மந்திர மூல மவுன 
முறைத்திடு நந்தி வாசியில் வாலையா 
முறைத்திடக் கேளு உரைக்கின்ற அவ்வை 
யுறைத்திடப் பிரானாய் பிறத்திடை யோதிடே 
ஓதி யறிவாலே யுள்ளஞ் செழுத்தையு 
மாதியு மந்தமு மாந்தி றொன்றா 
சோதியில் நாதன் துரியம் பிறந்திடம் 
நீதியா யின்பம் நிலைத்திடு முத்தியே 1 
மச்சமுனி நிகண்டு முற்றும் 

சம்பூரணம் 


105 


காலம் 


இல்லை 
குறிப்பு 

இதில் , தீட்சை . அட்சரம் முதலியன கூறப்பட்டுள்ளன . 
இது . எமது சுவடி எண் 691-4 / D- 1354 போன்றது . 


17 - வதுதொகுப்பு 


26.9 


வரிசை எண் : 2165 


சுவடி எண் : 1141 


அகத்தியர் தீட்சைவிதி 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 30 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 9-10 வரிகள் 


அளவு : 26 ; x3 * செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 1200 


தொடக்கம் 


ஹரிஓம் நன்றாக 


" வானைத் தாவிய பொதிகை 

மகத்தான ரிஷியுடைய வாக்கு நேர்மை 
பானைத் தாவிய பூசை பரிவான சி ......... 

பண்போர் கேளு 
மீனத்தாவிய ராசி விளங்கி நின்ற 

கன்னிமுதல் வில்லு மேடஞ் 


முடிவு 


தின்றிடவே பத்தியந்தான் சொல்லக்கேளு 

செந்தூரங் கொண்டவர்க்குப் புளிதானாக 
திடமாகப் புகையிலை யுகமாகா தென்னே 

ஆகாது வுருந்து மொச்சை கீரையோடு 


- 151 


காலம் 


ல்லை 


குறிப்பு 


இது , எமது சுவடி எண் 322 - g / D. 620 , எண் 350 -a / D 718 போன்றது 
பாடவேறுபாடுகள் மிக்குள்ளன . 


70 


தமிழ்ச் சுவடிகளின்: 


வரிசை எண் : 2166 


சுவடி எண் : 1142 


அகத்தியர் சகல கலைக்கியானம் 


பொருள் : மருத்துவம் 


பாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 100 
( 73 , 74 வது ஏடுகள் இல்லை ) 


டியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


. 


பக்கத்திற்கு : 10-16 வரிகள் 


வு : 


28 X 31 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


. எண்ணிக்கை : 6500 


குறை 


தொடக்கம் 


ஆதியாம் பராபரத்தின் கிருபை கூர்ந்து 

அன்பான மனோன்மணியைத் தொழுது . போற்றி 
சோதியெனுங் கமலமல ரமுதங் கொண்டு 

சுந்தரம்போல் வாதத்தி லெட்சங் . காப்பு 


முடிவு 


ஆளப்பா அண்டபகி ரண்ட மெல்லாம் 

அரகரா அகாரமுட னுகாரந் தானே ! 


1013 


...... 


உக 


மனைத் 
தன்று னம் 

லமே 
பூசித்தாக்காற் 

முதா 
( இதற்குமேல் இல்லை ) 


|....... 


...... 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இது எமது சுவடி எண் 488-6D 1081 போன்றது 


- 


17- வது தொகுப்பு 


271 


வரிசை எண் : 2167 


சுவடி எண் : 1143 


அகத்தியர் வாகடச் சுருக்கம் 


பொருள் : மருத்துவம் 


நுாலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 1 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 8-10 வரிகள் 


அளவு : 273X4 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 4000 


குறை 


தொடக்கம் 


பாகுடன் கிணேசன் பாதம் 

பரிந்துமுக் குணங்க ளாய 
வாகடச் சுவடி யெல்லாம் 

வகைவகை தொகுக்கு மாற்றால் 
ஆகம விதியின் சூளா 

லடந்திடும் நோய்கட் கெல்லாம் 


மூடிவு 


போமே கேள் அதிசாரம் வாயுத் தானும் 

பொருமியே கிரைத்த ரெத்த களிச்சல் கூட 
போகுமே அக்கினிதான் தம்பித்த வாய்வு 

புகளான நெஞ்செரிவு புளிச்சேப்ப மந்தம் 
போகுமே செந்தூரம் பணவிடைதான் தூக்கி 

புதுப்பளச் சார் கொதி 


744 


காலம் 


இல்லை 
குறிப்பு 

து , எமது சுவடி எண் 301 - b / D 539 , எண் 316 - a/ D . 576 அகத்தியர் - 1500 
போன்றது அகத்தியர் வாகடச் சுருக்கம் எனும் தலைப்பை நோக்க , இது , அகத்தியர் 
செய்தது எனில் , காப்புச் செய்யுளை நோக்க அகத்தியருக்கு உபதேசித்தது எனத் 
தெரிகிறது . 


212 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2168 


சுவடி எண் : 1144. a 


அகத்தியர் கர்ம காண்டம் முதற் காண்டம் - 300 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 82 


சுவடியின் நிலைமை : சிறிது பழுது 


பக்கத்திற்கு : 


7 வரிகள் 


அளவு : 301X3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 2000 


முழுமை 


தொடக்கம் 


பூரணமா முள்மூலப் பொறியிற் சூடாய் 

புகையெழும்பி மேகமதாய்ச் சிரசிற் சூடாங் 
காரணமா நீரேற்கும் பீனிசப்பேர் கொள்ளுங் 

கனலெழுந்த வாயுவதால் கபால மெல்லாங் 


முடிவு 


புத்தியாப் பிழைப்பதற்கு சக்கரத்தே சொல்லு 

புகழான மனம்வாசி வாயு வேக 
முத்தியா யிருவினையு மத்த தேகி 

முதலான சொற்க பத முத்தி தானே ! 


301 


- 


தொண்டாயித பாணி துணை 

பிச்சராயன் துணை 
ரற்றின மூர்த்தி யீஸ்பரி பெரிய நாயகி துணை . 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இது எமது சுவடி எண் 323 - b / D . 623 போன்றது 


17 - வது தொகுப்பு 


273 


வரிசை எண் : 


2169 


சுவடி எண் : 1144 - b 


அகத்தியர் கர்ம சூத்திரம் - நடுக்காண்டம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளிகன் எண்ணிக்கை : 86 ( 83-168) 


சுவடியின் நிலைமை : சிறிது பழுது 


பக்கத்திற்கு : 


7 வரிகள் 


ளவு : 301 X - 3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 2000 


முழுமை 


தொடக்கம் 


பூரணமா மூலமுத லாறா தாரம் 
புரியட்ட திசவாயு நாடி மூன்று 
காரணமா யிடைபின்னாச் சுழினை யாகி 
கலந்து நின்ற வாதபித்த சிலேற்பன முமாகி 


முடிவு 


தெரிசனமாங் கண்களிலே வருவ தேது 

தீர்க்கமடா சிறுவருக்குத் தேவா ளமுர்தங் 
கரிசனமா மின்னூலிற் கற்ம கற்மங் 

கட்டாக மருந்துவகை கருத்து முற்றே 


302 


தெண்டாயுதபாணி லெட்சிக்கவும் 
பிச்சராயன் துணை செய்யவும் 
கரியாம்பட்டிப் பிச்சாண்டிக் கவுண்டன் மகன் 
பெரிதம்பிக் கவுண்டன் யேடு 
இது கண்டவர் குடுக்கவும் 

பகவான் லெட்சிப்பார் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இது , எமது சுவடி எண் 560 ) D 1167 போன்றது . 


214 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2170 


சுவடி எண் : 1145 


அகத்தியர் வைத்தியம் - 150 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அநத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 26 (169-194 ) 


சுவடியின் நிலைமை : நல்ல நிலை 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


அளவு : 30+ x3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


க . எண்ணிக்கை : 400 


முழுமை 


தொடக்கம் 


சீரணி கொன்றை சூடுஞ் 

சிவனிரு பாதம் போற்றி 
வாரண முகத்தோன் பாதம் 

வணங்கி நூத் தன் பதாஞ் சொல் 
பூரண வாலை ஞான 

சரசோதி போற்றி 


முடிவு 


யிவ்வகையே செய்தால் நாடி நின்ற ரோகமெல்லாம் 

நய்யு மென்று 
கோமப்பா பொதிகை மாமலையில் வாழுங் 
குருமுனியில்ச் சொற்படியுங் கொள்கை தானே 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இது , எமது சுவடி எண் 324 - b / D 637 போன்றது . 


17 - வது ரெதகுப்பு 


275 


வரிசை எண் : 


2171 


சுவடி எண் : 1146 


அகத்தியர் அமுத கலைக்கியானம் -1200 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 130 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 9-11 வரிகள் 


அளவு : 34x4 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 6500 


குறை 


தொடக்கம் 


. 


( ஆதிப ) ரா பரத்தினுட கிருபை கூர்ந்து 

அன்பான மனோன்மணியைத் தொழுது போற்றி 
சோதியெனுங் கமலமுகத் தமுர் தங் 

வாதத்தி லெட்சங் காப்பு 
நீதிபெற்ற வயித்தி யத்தில் ரெண்டு லெட்சம் 

நிலைத்த தொரு சூத்திரத்தில் கோடா கோடி 


முடிவு 


மல்லப்பா சொல்லுகிறேன் மண்டல மூன்றானா 

"லப்பனே வயசதுவும் ஆயிரந் தானாம் 
நல்லப்பா வருசமிது கொண்டால் மைந்தா 

நலமான வயசுபதி னாயிரமாகுஞ் 
சொல்லப்பா மனந்தேறிச் சதாகாலங் கொள்ளச் 

சிவசிவா வயசு சொல்ல முடியா தென்னே ! 


- 


1050 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இது , எமது சுவடி எண் 1142 போன்றது . பாடவேறுபாடுகள் மிக்குள்ளன . 


276 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2172 


சுவடி எண் : 


1147 


( அகத்தியர் ) கர்ம காண்ட சூத்திரம் 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 23 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 


9-11 வரிகள் 


அளவு : 34X4 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 1000 


முழுமை 


தொடக்கம் 


பூரணமாயி மூலமுத லாறாதாறம் 

புரிப்பட்ட நந்தீசர் வாயிஉனாடி மூன்று 
காரணமாயினாட்பின்னா சுளினையாகில் 

கலந்து நின்ற வாதபித்தச் சிற்றுமாகில் 
மாரணமாயி சிடத்துள்ளெத் துவங்கள் 

மனம்புத்தி யாங்காரம் சித்தாலே 


முடிவு 


ண 


........ 


மூர்க்கமு 

ணங்களே யிதுழுண்டை வில்லினாலும் 
தீர்க்கமுடன் கவநெரிந்து கல்வினாலு 

மெரிந்து சிவயோகி 


...... 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இது , எமது சுவடி எண் 1144 - b போன்றது . பிழைகள் மலிந்துள்ளன , 


17 - வது தொகுப்பு 


277 


வரிசை எண் : 


2173 


சுவடி எண் : 1148 


திருமூலர் குணவாகடத் திரட்டு 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : திருமூலர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 15 ( 24-38 ) 


சுவடியின் நிலைமை ; மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு 9-11 வரிகள் 


அளவு : 34x4 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 700 


முழுமை 


தொடக்கம் 


அந்தி நிறத்தனை யானை முகத்தனை 
இந்து இளம்பிறை போலு மெயிற்றனை 
நந்தி மகன்றனை ஞான விளக்கைப் 
புந்தியில் வைத்தடி போற்றுகின் றேனே ! 


முடிவு 


" ............ 


............ 


126 


வேருடைச் சடமுறப் 
பயாதி ரை நரை பாங்காந் தவிர்ந்திடக் 
கயாதி கவனங் கலந்தெங்குஞ் சுற்றி 
ஆயாதியு ஞான மஞ்சாகுஞ் சித்தியே ! 
திருமூல நாயனார் அருளிச் செய்த 
குணவாகடம் முற்றிற்று 
குருவே துணை 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , தச நாடியில் , தசவாயுவும் , திரி நாடியும் , 6 சக்கரமும் , 3 பண்டலமும் , 
மூலங்கை நாடி , முழங்கைத் தாது . மூவகை வாயு , நாடி , மூலவகையும் , நாடி யறிய 
விபரம் முதலியன உள்ளன . 


278 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2174 


சுவடி எண் : 1149 


அகத்தியர் பலமுறை 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : அகத்தியர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 100 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது : 


பக்கத்திற்கு : 5-6 வரிகள் 


அளவு : 39X3 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி எண்ணிக்கை : 2500. 


குறை 


தொடக்கம் 


......... 


......... 


இதுவுங் கிஷாயம் 
யெடுத்து வைத்து 

விள்ளப்பா குளிகையொன்று தேனி லீய 
மேகமொடு 

ல்லுங் காணே ! 


......... 


--1OG 


முடிவு 


வொளியாது பவுத்தி ரங்க ளொளிய வென்றா 

லுரைக்கிறேன் மேனியப்பா சமூலம் வாங்கி 
தெளியாமல் நிழலிலே யுலத்தி யாட்டி 

நேர்த்தியாய் வ ......... 


-446 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , மேகாதிக் குளிகை, சயத்துக்கு மருந்து , திப்பிலி நெய் , ஏலாதி நெய் 
உளமாந்தைக்குக் கண்டங்கத்திரி நெய் , அட்டசந்தம் , நீர்வள்ளி நெய், திரிபாலை நெய் 
சந்தனாதித் தயிலம் , முதலியன உள்ளன . தொடக்கம் முடிவு இல்லாததால் இன்ன 
நூல் என்று அறிவதற்கில்லை . 


17 - வது தொகுப்பு 


279 


வரிசை எண் : 2175 


சுவடி எண் : 1150 


அஞ்சனமுறை முதலியன 


பொருள் : மருத்துவம் 


நூலாசிரியர் : கருவூரார் முதலியோர் 


ஏடுகளின் எண்ணிக்கை : 198 
( முதல் 4 ஏடுகள் இல்லை ) 


சுவடியின் நிலைமை : மிக மிகப் பழுது 


பக்கத்திற்கு : 6-8 வரிகள் 


அளவு : 273x21 செண்டி மீட்டர் 


எழுத்து : தமிழ் 


கி . எண்ணிக்கை : 6000 


குறை 


தொடக்கம் 


அஞ்சன முறை 


கொள்ளவே ஒருத்தி பெற்ற சிறுவ னோட்டில் 

குழிமீண்டான் விரைவிட்டு முளைக்கக் கேளு 
அள்ளியே மணலிட்டு விரையும் போட்டு 

அந்தமண்டை மதியவைத்து நீரை வாரு 
மெள்ளவே நாற்பது நா ளூர மட்டும் 

மலிடி வேறு அந்திசந்தி நினவாய்ப் பாரு 
-மிள்ளவே மண்டலத்தில் தலைபி டிங்கி 

வெண்டலையைக் கழுவி நன்றாய் விபரங் கேளே ! 


டிவு 


கையாந் தகரைத் தளை சங்கிலிப் பாசம் 
கருஞ்சுக்கு படித்தளை பிண்ணாக்குப் பூடு 
ஆகவகை 19 ஓக்க ஒருசமனாய்ச் 
சேர்க்கவும் மூனு நாள் பத்தியம் 
நெய் தயிரு சாப்பிடவும் 
உப்பு புளி ஆகாது . 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , கருவூரார் சூத்திரம் , நீர்மேல் நெருப்பு மை , சாரணை மை , பூசைக்கு 
நிமித்தியம் , வெள்ளெலி மை , கருவேங்கை மை , பேய்களுக்குப் பூசை , ஒட்டியம் , 
சல்லியம் , வாகட சிந்தாமணி , குணவாகட காண்டம் , கடைக்கயற்று சூத்திரம் முதலியன 


உள்ளன . 


